என்னுரை 


துமிழுக்கு மொழிமாற்றம்‌ செய்யப்படும்‌ பிறமொழிக்‌ 
கதாசிரியர்களில்‌ கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ குறிப்பிடத்தக்க இடம்‌ 
பெற்றிருக்கிறார்‌. கடந்த பத்தாண்டுகளில்‌ இவரது இருபது நாவல்கள்‌, 
பல்வேறு தமிழ்ப்‌ பத்திரிகைகளில்‌ வெளியாகியுள்ளன. இது தவிர சில 
நாவல்கள்‌ நேரடியாகவே புத்தகமாகியுள்ளன. அதற்காக தமிழ்‌ 
வாசகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்தின்‌ நாவல்‌ ஒன்றை முதன்முதலாக நான்‌ 
மொழிபெயர்க்கும்போது தமிழ்மொழியில்‌ இது எந்த அளவுக்கு வரவேற்பு 
பெறும்‌ என்பது குறித்து யோசிக்கவில்லை. அப்போது, இது எனக்கு 
இடப்பட்ட ஒரு பணியாக மட்டுமே இருந்தது. நாவல்‌ வெளியான 
பத்திரிகை சரியான அளவுக்கு வரவேற்பு பெறாமல்‌ போகவே, நாவலும்‌ 
கவனிக்கப்படாமல்‌ போனது. 


“மங்களம்‌' பத்திரிகையில்‌ முதல்‌ மொழிபெயர்ப்பு முற்றுப்பெற்ற 
(13.7.92) அதே வாரத்திலேயே, “சாவி' பத்திரிகையில்‌ (15.7.92) 
தொடங்கப்பட்ட இரண்டாவது மொழிபெயர்ப்பான *மோகினி' என்னை 
சுறுசுறுப்பான ஒரு மொழிபெயர்ப்பாளனாக்கியது. முற்றிலும்‌ நான்‌ 
எதிர்பாராத வரவேற்பு கிடைத்தது ! 


சாவி' பத்திரிகையின்‌ விற்பனையில்‌ பதினைந்தாயிரம்‌ பிரதிகள்‌ 
அதிகரிக்கவும்‌ செய்தது (இந்தத்‌ தகவல்‌ எனக்குக்‌ கிடைத்தது, நான்கு 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகுதான்‌). அதன்‌ விளைவாக 'மோகினி' தொடர்‌ 
முடிவடையும்‌ 7.7.93-ம்‌ தேதியிட்ட இதழிலேயே மூன்றாவது 
மொழிபெயர்ப்பான “காதல்‌ மந்திரம்‌' தொடரும்‌ ஆரம்பமானது. 


என்னை மொழிபெயர்ப்பாளனாக அறிமுகப்படுத்தி, ஆதரவளித்த 
மதிப்புக்குரிய சாவி அவர்கள்‌ இன்று நம்மிடையே இல்லை. தமிழில்‌ 
எத்தனையோ பத்திரிகைகளும்‌, பத்திரிகையாளர்களும்‌ இருக்கலாம்‌. 
எனினும்‌ சாவியைப்‌ போல்‌ பத்திரிகையுலகுக்குப்‌ புதுமுகங்களை 
அறிமுகப்படுத்திய விசால மனம்படைத்தவர்கள்‌ வேறெவரும்‌ 
இல்லையென்றே சொல்லலாம்‌. கடந்த இருபத்தோரு வருடங்களாகப்‌ 
பத்திரிகைத்துறையில்‌ பணிபுரியும்‌ என்னால்‌ இதை உறுதியாகச்‌ 
சொல்லமுடியும்‌. என்‌ வாழ்நாளில்‌ மறக்க முடியாத ஒரு பிரமுகர்‌ அவர்‌! 


இந்த “தேவமோகினி' நாவல்‌ “போலீஸ்‌ செய்தி' பத்திரிகையில்‌ 
21.6.2000 தேதியிட்ட இதழில்‌ ஆரம்பமானது. அதன்‌ ஆசிரியர்‌ ஹரிராம்‌ 
அவர்களுக்கும்‌ தொடருக்கும்‌, அட்டைப்படத்துக்கும்‌, ஒவியம்‌ வரைந்த 
ஜெயராஜ்‌ அவர்களுக்கும்‌ இந்தப்‌ புத்தக உருவாக்கத்தில்‌ 
பங்குகொண்ட அனைவருடன்‌, கலா நிலையம்‌ ஸ்ரீனிவாசன்‌ மற்றும்‌ 
வாசகர்கள்‌ ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றி உரித்தாகிறது. 


சென்னை - 600 078 தோழமையுடன்‌ 
தொலைபேசி : 4837681 சிவன்‌ 


தேவமோகினி 
1 


அந்தக்‌ கட்டடத்தின்‌ ஆரம்ப வேலைகளைத்‌ தொடங்கிய 
போது, நம்பமுடியாத ஒரு சில காட்சிகளைச்‌ சிலர்‌ கவனித்தனர்‌. 


இரவு நேரங்களில்‌ பிரம்மாண்டமான மரங்களை வேர்‌ மற்றும்‌ 
மரக்கிளைகளைக்கூட விட்டுவிடாமல்‌ தரையிலிருந்து அப்படியே 
பெயர்த்தெடுத்து, பிரம்மாண்டமான இயந்திரங்களை ஏற்றும்‌ 
டிரக்கில்‌ ஏற்றி அந்த காம்பெளண்டுக்குள்‌ கொண்டு செல்வது 
ஒரு வழக்கமாகவே தொடர்ந்தது. 

பைசாசிகத்தன்மை கொண்ட காட்டு முருக்குகள்‌, 
சர்ப்பக்காவுகள்‌ (பாம்புக்‌ கோயில்கள்‌) போன்ற அமைப்புகளும்‌ 
எந்தவிதமான மாற்றமுமின்றி காம்பெளண்டுக்குள்‌ கொண்டு 
செல்லப்பட்டன. 


ஓர்‌ அமாவாசை இரவு நேரத்தில்‌ பிரம்மாண்டமான ஆலமரம்‌ 
ஒன்றை அந்த காம்பெளண்டின்‌ பூர்த்தியடையாத பகுதி வழியே 
உள்ளே கொண்டு சென்றதையும்‌ சிலர்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. 

நீண்ட நாட்களுக்கு முன்‌ அந்த காம்பெளண்டின்‌ உட்புறப்‌ 
பகுதி ஒரு சுடுகாடாக விளங்கியது என்று பெரிசுகள்‌ 
சொல்வதுண்டு. 


ஒருநாள்‌ விடியற்காலை நேரத்தில்‌, மேற்புறம்‌ ஓட்டிப்‌ 
பிடித்திருந்த பாசங்களைக்கூட அகற்றாமல்‌ கட்டப்பட்ட 
காம்பெளண்டுச்‌ சுவருக்குள்‌, சுவரின்‌ மேல்புறம்‌ மூங்கில்‌ 
தட்டிகளால்‌ சுற்றியிருப்பதை ஜனங்கள்‌ கவனித்தனர்‌. 


தேவமோகினி 


நகரின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌, அதிகமாக ஆள்‌ நடமாட்டமற்ற 
இடத்தில்‌, பயங்கரத்தை ஏற்படுத்தும்‌ காட்டுப்‌ பகுதியின்‌ 
உட்புறமாக உயர்ந்து எழும்பிய அந்தக்‌ கட்டடத்தை எல்லோரும்‌ 
வியப்புடன்‌ கவனிக்கவே செய்தனர்‌. 


பழைய கோவிலகங்கள்‌ (நம்பூதிரிகளின்‌ இல்லங்கள்‌), 
பராமரிப்பின்றிச்‌ சிதைந்துபோன கோயில்கள்‌, வாரிசுகள்‌ யாரு 
மின்றிச்‌ சிதிலமடைந்த மனை (நம்பூதிரிகளின்‌ வீடுகளை இப்படியும்‌ 
குறிப்பிடுகன்றனர்‌) போன்று ஒவ்வொரு பகுதியிலிருந்து பார்த்தால்‌ 
அந்தக்‌ கட்டடம்‌ ஒவ்வொரு மாதிரியாக-ஆனால்‌, புதிதாகக்‌ 
காட்சியளித்தது. வீட்டைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளில்‌ ஆவிகள்‌ 
குடியிருப்பதாக நம்பப்படும்‌ மரங்கள்‌ ஏராளமாக இருந்தன. 
சுருங்கச்‌ சொன்னால்‌ பிரேதப்‌ பிசாசுகள்‌ குடியிருக்கும்‌ ஒரு பழைய 
கோட்டையாகவே அது விளங்கியது. கட்டடத்தின்‌ அந்தச்‌ 
சூழ்நிலை இதயத்துள்‌ பீதியேற்படுத்துவதாக இருந்தது. 


கட்டடத்தின்‌ முன்புறம்‌ சற்றுத்‌ தள்ளி ஆலமரம்‌ ஒன்று 
காம்பெளண்டுச்‌ சுவரை ஒட்டி வளர்ந்திருந்தது. பாம்புகள்‌ இழைந்து 
ஊர்வதுபோல்‌ காட்சியளித்த அதன்‌ அடிப்பரப்பில்‌, நாகதேவதை 
களின்‌ சிலைகள்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன. அந்த மரத்தின்‌ 
அடிப்பகுதியில்‌ பாம்புகள்‌ சர்வ சாதாரணமாக ஊர்ந்து செல்வதை 
கட்டட வேலை நடக்கும்போது அங்கிருந்த தொழிலாளர்கள்‌ 
பார்த்திருக்கன்றனர்‌. 

எப்போதும்‌ நிழலால்‌ மூடப்பட்டிருந்த அந்தக்‌ கட்டடத்தின்‌ 
இரகப்பிரவேசம்‌ இன்று நடந்து கொண்டிருக்கிறது. 

காலைவேளையில்‌ சுமார்‌ பத்து மணியானபோது பி.எம்‌.டபிள்யூ 
ரிஜிஸ்ட்ரேஷனுள்ள கார்‌ ஒன்று கேட்டை கடந்து வந்து நின்றது. 

அதற்குள்ளிருந்து அழகான இளைஞன்‌ ஒருவன்‌ 


வெளிவந்தான்‌. வந்தவன்‌ ஒரு தடவை சுற்றுமுற்றும்‌ நின்று 
கொண்டிருக்கும்‌ மனிதர்களைப்‌ பார்த்தான்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 7 e 
“இந்த இளைஞன்‌ யார்‌?' - இந்தக்‌ கேள்வி அங்கிருந்த 
ஒவ்வொருவரின்‌ மனத்திலும்‌ எழுந்தது. 
மிகவும்‌ பிரபலமான ஒரு சினிமா கதாநாயகனின்‌ சாயலில்‌ 
இருந்தான்‌. 


ஆறடி உயரம்‌. அதற்கேற்ற வாளிப்பான உடம்பு. முகத்தில்‌ 
தங்க ஃபிரேமிட்ட மூக்குக்‌ கண்ணாடி, 


அழகான மூக்கு. அடர்த்தியான மீசை. சிவப்பு நிற 
அரைக்கை செக்ஷர்ட்‌-சாம்பல்‌ நிற பேண்ட்‌. “நம்ம சூப்பர்‌ ஸ்டார்‌ 
மாதிரியேதான்‌ இருக்கார்‌!”-யாரோ ஒருவர்‌ உரத்த குரலில்‌ 
கூறினார்‌. 


அதைக்‌ கேட்டுப்‌ புன்னகைத்தவாறே அவன்பாட்டுக்கு 
வாசலை நோக்கி நடந்தான்‌. 


“இதுவரை யாருமே கட்டாத மாதிரியான ஒரு பங்களா இது!' 
என்ற செய்தி, நகரின்‌ மிகப்பெரும்‌ பணக்காரரான ராஜசேகரன்‌ 
உண்ணித்தானின்‌ காதிலும்‌ விழுந்தது. 


உண்ணித்தான்‌ சாமான்யமானவர்‌ அல்ல. நகரின்‌ பல | 
இடங்களில்‌ ஓட்டல்கள்‌, தியேட்டர்கள்‌, குடகில்‌ காபித்தோட்டம்‌, 
ரப்பர்‌ எஸ்டேட்‌ ... இப்படி கணக்குவழக்கற்ற சொத்துக்களின்‌ 
உரிமையாளர்‌ உண்ணித்தான்‌. அந்த நகரில்‌ எந்த ஒரு செய்தி 
நான்கு பேர்‌ மத்தியில்‌ பேச்சாக இருக்கிறதோ, அது உடனே 
அவருக்கும்‌ எட்டவேண்டும்‌ என்பதில்‌ கண்டிப்பானவர்‌, 


இந்தச்‌ தழ்நிலையில்தான்‌ அங்கு தனது பங்களாவைத்‌ 
தோற்கடிக்கக்கூடிய முறையில்‌ மற்றொரு கட்டடம்‌ எழும்பிய 
செய்தியும்‌ அவருக்கு வந்து சேர்ந்தது. 

நகரின்‌ போலீஸ்‌ கமிஷனர்‌ டுதாடங்கி எல்லாத்‌ துறைகளிலு 


முள்ள அரசில்வாதிகள்‌ உட்பட அனைவரும்‌ அவரை ஒரு முக்கிய 
பிரமுகராக ஏற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌. 


தேவமோகினி 


ராஜசேகரன்‌ உண்ணித்தான்‌, உடனேயே தனது தம்பியான 
நாராயணன்‌ உண்ணித்தானை தொலைபேசி மூலம்‌ தொடர்பு 
கொண்டு வரவழைத்தார்‌. 


ஏராளமான அடியாள்‌ கூட்டத்துடன்‌ நிழல்வேலைகளில்‌ 
ஈடுபட்டு வருபவன்‌ நாராயணன்‌ உண்ணித்தான்‌. 


முன்பொரு சமயம்‌ ராஜசேகரன்‌ உண்ணித்தானின்‌ 
தியேட்டரைவிட, மிகவும்‌ பிரம்மாண்டமான தியேட்டர்‌ ஒன்றைக்‌ 
கட்டினார்‌ மற்றொரு பணக்காரர்‌. ஆனால்‌, அந்த தியேட்டரின்‌ 
திறப்புவிழா நடைபெறுவதற்கு முதல்நாள்‌ வெடிகுண்டு வைத்து 
அதைத்‌ தகர்த்தவன்‌ நாராயணன்‌ உண்ணித்தான்‌. 

“விஷயம்‌ தெரியுமா? நாம ரெண்டாவது ஆளா 

, மாறிவிட்டோம்‌. யார்‌ அதுக்கு உரிமையாளர்‌?” -ராஜசேகரன்‌ 

கேட்டார்‌. 


“எல்லாத்தையும்‌ விவரமா விசாரிச்சுட்டு வந்திருக்கேன்‌. 
உண்மையிலேயே நம்மளைவிட பெரிய கைதான்‌” -நாராயணன்‌ 
விவரித்தான்‌. 


“விஷ்ணு ஆஸ்பத்திரியை நடத்திட்டிருக்கிற டாக்டர்‌ 
திவாகரன்‌ நாயரோட மருமகன்‌ சந்திரமோகன்கெவரோடதாம்‌ 
அந்த கட்டடம்‌!” 


ராஜசேகரனும்‌ மருத்துவமனை ஒன்றை நடத்தி வருகிறார்‌. 
ஆனால்‌, டாக்டர்‌ திவாகரன்‌ நாயர்‌, மருத்துவமனையைத்‌ 
திறந்ததுடன்‌ ராஜசேகரனின்‌ மருத்துவமனை செல்லாக்‌ 
காசாகிவிட்டது. 


“நோயாளிகளைக்‌ கசக்கிப்‌ பிழிகின்றனர்‌'-என்ற எண்ணம்‌ 
நோயாளிகள்‌ மத்தியில்‌ பரவியதுதான்‌ காரணம்‌. 
சந்திரமோகனும்‌ அதே ஊரில்‌ பிறந்து வளர்ந்தவர்தான்‌. 


ஆனால்‌, ஐந்தாவது வயதில்‌ பெற்றோருடன்‌ அமெரிக்காவின்‌ 
கலிஃபோர்னியாவில்‌ தங்கிவிட்டவர்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 9s 

அவரது பெற்றோர்‌ இருவருமே அங்கு டாக்டராக இருந்தனர்‌. 

ஏராளமான விஷயங்களில்‌ டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றிருந்தாலும்‌ 
சந்திரமோகனுக்கு வாஸ்து சிற்பக்‌ கலையில்தான்‌ ஆர்வம்‌ அதிக 
மிருந்தது. வெகுகாலமாக மனத்துள்‌ வளர்த்து வைத்திருக்கும்‌ 
லட்சியங்களுடன்‌ சந்திரமோகன்‌ தாய்நாடு திரும்பி வந்திருந்தார்‌. 
அவரது, பெற்றோர்‌ விமான விபத்து ஒன்றில்‌ மரணமடைந்த 
நிகழ்ச்சிதான்‌ அவரை இந்தியாவுக்குத்‌ திரும்பி வரச்‌ செய்திருந்தது. 

சந்திரமோகன்‌ இந்த ஊருக்கு வந்து சேர்ந்த பிறகு 
பராமரிப்பின்றிக்‌ கிடந்த பழங்கால பங்களாக்கள்‌, பூஜை முடங்கிய 
கோயில்கள்‌. இல்லங்கள்‌, குடும்பச்‌ சொத்தான கோயில்கள்‌ 
போன்றவற்றை நியாயமான விலை கொடுத்தே வாங்கிக்‌ 
குவித்தார்‌. ஊருக்கு வரும்போது அவரிடம்‌ கோடிக்கணக்கான 
பணம்‌ இருந்தது. 

ராஜசேகரன்‌ உண்ணித்தான்‌, அவரது தம்பியிடம்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்த போது அவர்களது வீட்டுக்கு முன்னால்‌ ஒரு கார்‌ 
வந்து நின்றது. அதிலிருந்து நடுவயது மனிதர்‌ ஒருவர்‌ இறங்கினார்‌. 

“வாங்க... காண்டிராக்டர்‌ சங்கரன்‌ நாயர்‌... உங்களுக்காகத்‌ 
தான்‌ காத்துட்டிருக்கோம்‌” ராஜசேகரன்‌ வரவேற்றார்‌. 

“மன்னிச்சுக்கங்க... கொஞ்சம்‌ லேட்டாயிடுச்சு. 
இன்னிக்குத்தான்‌ இரகப்பிரவேசம்‌, எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள்‌... 
எல்லாம்‌ பிரமாதமா இருக்கு,”-சங்கரன்‌ நாயர்‌ பதிலளித்தார்‌. 

“நேரம்‌ என்னன்னு. சொன்னீங்க?” உண்ணித்தான்‌ கேட்டார்‌. 

“இன்னிக்கு சாயந்திரம்‌ ஏழரை மணிக்கு!” 

“அந்த பங்களாவை நாங்க ஒரு தடவை பார்க்க முடியுமா? 
என்ன காரணத்தாலயோ எனக்கு அழைப்பு வரலை. ஒருவேளை 
மறந்திருக்கலாம்‌!” - உண்ணித்தான்‌ சொன்னார்‌. 1 

"உங்களுக்கிடையில அவ்வளவு நல்ல உறவு இருக்கிறதா 
தெரியலையே?” சங்கரன்‌ நாயர்‌ கேட்டார்‌. 


உ 10 தேவமோகினி 


“அதெல்லாம்‌ டாக்டரோடதானே... அந்தப்‌ பையன்‌ 
என்னைத்‌ தெரிஞ்சு வெச்சிருக்கணுமே! உம்‌... பரவாயில்லை... 
பங்களாவைப்‌ பார்த்துட்டுப்‌ பேசிக்கலாம்‌.” 


“அப்ப என்கூட வர்றீங்களா ?”-சங்கரன்‌ நாயர்‌ அழைத்தார்‌. 


“நானா - என்வீட்டு நாய்தான்‌ வரும்‌! அது இடக்கட்டும்‌. 
நாராயணா நீ போய்ப்‌ பார்த்துட்டு, வந்து சொல்லு. மிச்சத்தை 
அதுக்குப்‌ பிறகு பார்த்துக்கலாம்‌.” உண்ணித்தான்‌ எதையோ 
மனதில்‌ வைத்தவராகப்‌ பேசினார்‌. 

நாராயணன்‌, காண்டிராக்டர்‌ சங்கரன்‌ நாயருடன்‌ 
கிளம்பினான்‌. : 


பங்களாவைப்‌ பார்த்தான்‌. 


பங்களாவா அது... அரண்மனை... அதுகூட அல்ல... 
கோயில்தான்‌ அது! 

விசாலமான அந்த பங்களாவின்‌ வரவேற்பறை மச்சு, வியாளி 
முகங்கள்‌ செதுக்கிய தேவதாரு மரச்‌ சற்பங்களால்‌ 
நிறைந்திருந்தது. 

பிரம்மாண்டமான தூண்களில்‌ கல்விளக்குகளை ஏந்திய 
தேவலோகப்‌ பெண்களின்‌ உருவங்கள்‌, தனித்‌ தனி சிலைகள்‌ 
போலவே புடைத்துக்‌ கொண்டு நின்றன. கதவு, ஜன்னல்களின்‌ 
கொக்கி மற்றும்‌ தாழ்ப்பாள்களில்‌ மோகினி-கந்தர்வர்களின்‌ 
உருவங்கள்‌ பொறிக்கப்பட்டிருந்தன. கண்ணுக்குத்‌ தெரியாத 
ஏதேதோ சக்திகளின்‌ அடையாளங்களாக சிற்பங்களில்‌ அவற்றை 
வடித்த சிற்பிகளின்‌ கைத்திறமை பளிச்சிடவே செய்தது. வரவேற்‌ 
பறையின்‌ சுவரோடு சுவராகச்‌ சிற்பங்கள்‌ பல பதிக்கப்பட்டிருந்தன. 


அவற்றில்‌, உருவங்களின்‌ உண்மையான உயரத்துடன்‌ கூடிய 
நடனமாடும்‌ பெண்களின்‌ சிற்பங்களும்‌, கோயில்‌ கருவறையின்‌ 
இருபுறமும்‌ காவலுக்கு நின்று கொண்டிருக்கும்‌ துவாரபாலி 
கைகளை நினைவுபடுத்தும்‌ பயங்கரமான மர வடிவச்‌ சிலைகளும்‌ 
இடம்‌ பெற்றிருந்தன. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 11% 


அந்த பங்களாவின்‌ அறைகளுக்குள்‌ கூட பழங்காலப்‌ 
பாணியிலான பொருள்கள்தான்‌ இருந்தன. பழங்காலக்‌ கோயில்‌ 
களிலிருந்தும்‌, மனைகள்‌ எனப்படும்‌ பழங்கால நம்பூதிரிகளின்‌ 
இல்லங்களிலிருந்தும்‌ வாங்கப்பட்டிருந்த பித்தளைச்‌ சங்கிலிகள்‌ 
கொண்ட ஊஞ்சல்களும்‌, யானைத்‌ தந்தங்கள்‌ பதித்த சிம்மாசனம்‌ 
போன்ற இருக்கைகளும்‌ பார்ப்பவர்களைப்‌ பிரமிப்படைய வைத்தன. 


இவை தவிர, விசாலமான ஒரு ஹாலில்‌ பஞ்சலோகம்‌ மற்றும்‌ 
இருஷ்ணசிலைக்‌ கல்லாலும்‌ (சிலை செய்ய உகந்த உயர்ந்த 
வகைக்கல்‌) சந்தன மரங்களாலும்‌ வடிவமைக்கப்பட்ட தேவி- 
தேவர்கள்‌, மோகினி கந்தர்வர்களின்‌ இலைகள்‌ இடம்‌ பெற்றிருந்தன. 

பங்களா நவீன பாணியில்‌ மின்சார மயமாக்கப்பட்டிருந்‌ 
தாலும்‌, பழமை மாறாதிருப்பதற்காக ஒவ்வோர்‌ அறையிலும்‌ 
சங்கிலி விளக்குகளும்‌, நிலவிளக்குகளும்‌ அதனதன்‌ இடங்களில்‌ 
வைக்கப்பட்டிருந்தன. 

எல்லாவற்றையும்‌ ஊன்றிக்‌ கவனித்த நாராயணன்‌ 
உண்ணித்தான்‌ அங்கிருந்து கிளம்பினான்‌. தான்‌ பார்த்ததை 
யெல்லாம்‌ அப்படியே அண்ணனிடம்‌ விவரித்தான்‌. 

லட்சக்கணக்கான ரூபாய்‌ மதிப்புள்ள பொருட்கள்‌ அந்த 
மாளிகைக்குள்‌ இருப்பதைக்‌ கேள்விப்பட்ட ராஜசேகரன்‌ 
உண்ணித்தானின்‌ முகம்‌ வாட்டமடைந்தது. கூடவே குரூரமான 
உணர்வொன்றும்‌ அந்த முகத்தில்‌ படர்ந்தது. அந்த நிலையிலேயே 
வெகுநேரம்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌. 

“டேய்‌... நாராயணா, அந்த தியேட்டருக்கு அன்னிக்கு என்ன 
நடந்தது?”-ராஜசேகரன்‌ கேட்டார்‌. 

“புரிஞ்சது! அதே நிலைமை இங்கேயும்‌ வேணுமா?” 

“வேணும்‌! சாயந்திரம்‌ அங்க நடக்கிற கிரகப்பிரவேச 
விழாவை போட்டோ எடுக்கிற போட்டோஇராபர்களில்‌ நம்ம ஆள்‌ | 
ஒருத்தனும்‌ இருப்பான்‌. இருக்கணும்‌! கூப்பிடு நம்ம | 
போட்டோகிராபரை.” 


௧12 தேவமோகினி 


நாராயணன்‌ போன்‌ செய்த சற்று நேரத்துக்குள்‌ போட்டோ 
கிராபர்‌ ஒருவர்‌ வந்து சேர்ந்தார்‌. பேச்சின்போது, அவரையும்‌ 
விழாவுக்கு அழைத்திருக்கும்‌ தகவல்‌ தெரிய வந்தது. 

“அங்கு என்ன நடக்கப்‌ போகிறதென்று உங்களுக்குத்‌ 
தெரியுமா?”-ராஜசேகரன்‌ கேட்டார்‌. 

“தெரியும்‌, மிகவும்‌ பிரம்மாண்டமான விழா. சினிமா நடிகை 
கோபிகாவின்‌ நடனம்‌, லீலரமணியின்‌ பாட்டுக்கச்சேரி. அது தவிர 
ஏராளமான திரையுலகப்‌ பிரமுகர்களும்‌, பின்னணிப்‌ பாடகர்களும்‌ 
கலந்துகொள்ளும்‌ நிகழ்ச்சி, நமது சுற்றுப்புறத்தில்‌ நான்கு 
படங்களின்‌ படப்பிடிப்பு நடைபெறுவதால்‌ பெரும்பாலான நடிகர்‌ 
* நடிகையர்கள்‌ விழாவில்‌ கலந்து கொள்ளப்‌ போகிறார்கள்‌ !” 


“பரவாயில்லை, நிறையத்‌ தகவல்களைத்‌ தெரிந்து 
வைத்திருக்கிறீர்கள்‌!” - என்ற ராஜசேகரன்‌ நெற்றியைச்‌ சுளித்தபடி 
தனது தம்பியைப்‌ பார்த்தார்‌. 

“சரி... அப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்‌,” 
ராஜசேகரன்‌ போட்டோகிராபரைப்‌ பார்த்தார்‌. 


“சொல்லுங்க... செய்யிறேன்‌.” 


“வழக்கம்போல உங்க வேலையைச்‌ செஞ்சுக்கங்க. நடுவுல 
நேரம்‌ கிடைக்கும்போது அங்க இருக்கிற அறைகளுக்குள்ள 
நுழையணும்‌. அங்க ஒரு ஆர்ட்காலரி இருக்கிறதாக்‌ 
கேள்விப்பட்டேன்‌. அதைப்‌ படம்‌ எடுக்குற சாக்குல அங்க ஒரு 
வெடிகுண்டை வைக்கணும்‌! 


அதை வைத்துவிட்டு வெளிய வந்துடுங்க. குறிப்பிட்ட 
நேரத்துல உங்ககிட்ட நாங்க கொடுக்கிற ரிமோட்டை 
அழுத்தணும்‌... அவ்வளவுதான்‌. அந்தக்‌ கட்டடத்தோட ஒரு பகுதி 
தகர்ந்து சரிந்து விமும்‌. அதை நாங்க பார்க்கணும்‌... இது போதும்‌.” 
ராஜசேகரன்‌ சிரித்தபடி பேசினார்‌. 


2 


புகைப்படக்காரர்‌ தயக்கத்துடன்‌ அவர்களைப்‌ பார்த்தார்‌. 


“நீங்க இதைச்‌ செய்யறீங்க... இல்லேன்னா, அதுக்குப்‌ பிறகு 
நீங்க போட்டோவே எடுக்க முடியாது! இதுக்காக நான்‌ 
உங்களுக்குத்‌ தர்ற பணம்‌ இருபத்தஞ்சாயிரம்‌ ரூபாய்‌.” 

வேறுவழி இல்லாததால்‌ போட்டோ௫இராபர்‌ அதற்கு 
ஒப்புக்கொண்டார்‌. 

“மேற்கொண்டு செய்யவேண்டியதெல்லாம்‌ நாராயணனோட 
வேலை. நடன நிகழ்ச்சிக்கு வர்ற யாராவது ஒருத்தரை நம்ம 
பக்கம்‌ இழுக்கணும்‌. அவங்களுக்கு மயக்க மருந்து 
கொடுக்கணும்‌. நடன நிகழ்ச்சி நடக்கவே கூடாது! என்னைக்‌ 
கண்டுக்காம விட்டதோட பலன்‌ அவங்களுக்குத்‌ தெரியணும்‌. 
அது மட்டுமில்லை, என்னைவிடப்‌ பெரிய ஆளுங்கன்னு 
சொல்லிகிட்டு இந்தப்‌ பகுதியிலேயே யாரும்‌ இருக்கக்கூடாது."- 
ராஜசேகரன்‌ சுருட்டு ஒன்றைப்‌ பற்ற வைத்தார்‌. 

மாலை நேரம்‌ ஐந்து மணியானது. முக்கியமானவர்கள்‌ 
ஒவ்வொருவராக வரத்‌ தொடங்கினர்‌. வந்தவர்களில்‌ 
பெரும்பாலானவர்களின்‌ நோக்கம்‌, அந்த பங்களாவிலுள்ள 
சிற்பங்களைப்‌ பார்வையிடுவதுதான்‌. 

சந்திரமோகனும்‌, டாக்டர்‌ திவாகரன்‌ நாயரும்‌, அவரது மகள்‌ 
வாசந்தியும்‌ வருபவர்களை வரவேற்கும்‌ பொறுப்பை ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. 


திவாகரன்‌ நாயரின்‌ ஒரே மகள்தான்‌ வாசந்தி. 


14 தேவமோகினி 


இருபத்துமூன்று வயதான வாசந்தி எம்‌.எஸ்ஸி பாஸானவள்‌. 
வேலைக்குப்‌ போயே இரவேண்டிய கட்டாயமில்லாததால்‌, ஓவியம்‌ 
வரைவதில்‌ பொழுதுபோக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


முன்புறம்‌ அமர்ந்திருப்பவரின்‌ உருவத்தை அச்சுஅசலாக 
வரையும்‌ வல்லமை அவளிடம்‌ இருந்தது. சந்திரமோகனை 
அவளது வருங்காலக்‌ கணவராக மனத்தில்‌ நினைத்திருந்தார்‌ 
இவாகரன்‌. 


சினிமா நடிகர்‌ - நடிகைகள்‌ வந்தபோது கூட்டம்‌ அவர்களை 
மொய்த்துக்‌ கொண்டது. x 

பங்களாவைத்‌ தாண்டி ரோட்டிலும்‌ மனிதர்கள்‌ நிறைந்து 
வழிந்தனர்‌. அவர்கள்‌, நடிகர்‌-நடிகையரைப்‌ பார்ப்பதற்காக அங்கு 
குழுமியிருந்தனர்‌. 


பங்களாவுக்குள்‌ நுழைந்த ஒவ்வொருவரும்‌ வீட்டின்‌ 


ஓவ்வொரு பகுதியையும்‌ சுற்றிப்பார்ப்பதில்‌ ஆர்வமாக இருந்தனர்‌. 
உயிருடன்‌ இருப்பது மாதிரியான மோகினி-கந்தர்வன்களின்‌ 
இலைகளை வாய்‌ பிளந்தபடி வியப்புடன்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 


அப்போது நடிகை கோபிகா தனது காரிலிருந்து இறங்கினாள்‌. 
அதற்காகவே காத்திருந்த கூட்டம்‌, உடனே அவள்‌ பக்கமாக 
நடந்து அவளை மொய்த்துக்‌ கொண்டது. எத்தனையோ 
திரைப்படங்களில்‌ நடனமாடி எண்ணற்ற ரசிகர்களைக்‌ இறக்கத்தில்‌ 
ஆழ்த்தியிருந்தவள்‌ கோபிகா. 

ஆறரை மணிக்கு விருந்து ஆரம்பமானது. சைவ-அசைவ 
உணவு வகைகளுடன்‌ வெளிநாட்டு மதுவகைகளும்‌ மேஜை மீது 
பரப்பப்பட்டிருந்தன. 

பஃபே எனப்படும்‌ அவரவர்களுக்குத்‌ தேவையானதை 
எடுத்துப்‌ போட்டுச்‌ சாப்பிடும்‌ மேல்நாட்டு முறைப்படி விருந்து 
ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏறத்தாழ ஒன்பது மணியானபோது 
விருந்து முடிவடையும்‌ கட்டத்தை நெருங்கியது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 15° 


துடுமென்று விசாலமான அந்த பங்களாவின்‌ வரவேற்பறை 
ஒரு நாடக அரங்குபோல்‌ மாறியது. வந்திருந்தவர்களில்‌ 


பெரும்பாலானவர்களுக்கு அப்போதும்‌ சந்திரமோகனைத்‌ 
தெரிந்திருக்கவில்லை. அவர்‌ மேடைக்கு வந்தார்‌. 


மைக்ரோபோனைக்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு அவர்‌ பேசத்‌ 
தொடங்கினார்‌ : 


“என்‌ பெயர்‌ சந்திரமோகன்‌. உங்கள்ல அதிகமானவங்களுக்கு 
என்னைத்‌ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா, என்னோட 
தாய்மாமா டாக்டர்‌ திவாகரனை உங்க எல்லோருக்கும்‌ 
தெரிஞ்சிருக்கும்‌. இனிமேல்‌ எப்பவும்‌ உங்க கூடத்தான்‌ இருப்பேன்‌. 
நானும்‌ இந்த ஊர்க்காரனாயிட்டேன்‌. நாம்‌ இனிமேல்‌ அடிக்கடி 
சந்திக்கலாம்‌. நடக்கப்‌ போற கலை நிகழ்ச்‌ சிகளுக்குக்‌ குறுக்கே 
நிக்க விரும்பலை நான்‌. உங்க பிரியமான பாடகி லீலாமணி 
பாட்டுப்‌ பாடப்‌ போறாங்க. உங்களோட அபிமான நடிகை கோபிகா 
நடனமாடப்போறாங்க!” 


அதுவரை வரவேற்பு ஹாலின்‌ சுவர்களிலும்‌, மச்சுப்‌ 
பகுதிகளிலும்‌ தொங்கியபடி வந்திருப்பவர்களின்‌ உடல்‌ மீது 
வானவில்லின்‌ வண்ணங்களைப்‌ பொழிந்து கொண்டிருந்த 
படிகங்கள்‌ நிறைந்த பிரம்மாண்டமான சரவிளக்குகள்‌ சட்டென்று 
கண்களை மூடின. 


மேடைப்‌ பகுதியில்‌ மட்டும்‌ ஃபிளட்‌ லைட்டுகள்‌ கண்களைக்‌ 
௯சும்படி ஒளி சொரிந்தன. 


நட்சத்திர உலகிலிருந்து தெறித்து விழுந்தது போன்ற ஒரு 
நடனமணியின்‌ விரைவான நடன அசைவுகள்‌ மேடையில்‌ 
மின்னல்‌ ஐற்றுகளாக நெளிந்தன. கூடவே மேடையின்‌ ஒரு புறம்‌ 
பாடிக்‌ கொண்டிருந்த பெண்‌ வடிவம்‌ ஒன்றும்‌ தென்பட்டது. 


தங்க நூலிழைகளால்‌ நெய்யப்பட்ட உடையணிந்த 
நடனமாடும்‌ பெண்ணின்‌ அசையும்‌ உடல்‌ பகுதிகளில்‌ எல்லாம்‌ 
தங்க நகைகள்‌, வைரக்கற்களுடன்‌ பளபளத்தன. அவற்றின்‌ 


பளபளப்பில்‌ வானவில்லின்‌ ஏழு வண்ணங்களும்‌ பிரதிபலித்தன. 


உ 16 தேவமோகினி 
அவளது முகத்தைக்‌ கவனித்த பார்வையாளர்கள்‌ பரஸ்பரம்‌ 
ஒருவர்‌ முகத்தை மற்றவர்‌ பார்த்துக்கொண்டனர்‌. 
“இது கோபிகா இல்லையே!" - ஒருவர்‌ சொன்னார்‌. 


“பாட்டுப்‌ பாடுறதும்‌ லீலாமணி கிடையாது. வேறொருவர்‌ 
சந்தேகத்துடன்‌ சுற்றுமுற்றும்‌ கவனித்தார்‌. 
“ஒருவேளை கோபிகா இனிமேல்‌ வரப்போறாங்களோ 


என்னவோ?” -பின்‌ வரிசையில்‌ உட்கார்ந்‌ ர்‌ ஸை 
ஒருவர்‌ சொன்னார்‌. சரிக்க சா ப்பி 


அங்கு நடந்த பரத நாட்டியத்தில்‌ எந்த ஒரு சிறு தவறையும்‌ 

1 £3 3 வி 

கண்டுபிடிக்க முடியாமல்‌ அப்படியே மலைத்துப்‌ போய்‌ 

உட்கார்ந்திருந்தார்‌, சமீபத்தில்‌ வெளியான படத்தில்‌ 
நடனத்துக்காகவே பேசப்பட்ட நடன இயக்குநர்‌ ஒருவர்‌. 


pi i i ம்‌ பார்த்தபோது 

ஒன்று தட்டுப்பட்டது. அந்த 
அழகான ஓவியத்தை போட்டோ பிடிப்பதற்காக காமிராவை 
அந்தப்‌ பக்கமாகத்‌ திருப்பினார்‌. 


அப்போது காமிராவின்‌ வியூஃபைண்டரில்‌ வித்தியாசமான 
காட்சியொன்று தட்டுப்பட்டது. 


ம்‌ மிகப்‌ பெரிய அளவிலான பல்லி ஒன்று மச்சுப்‌ பகுதியில்‌ 
ஒட்டிக்‌ கிடந்தது. விநாடிக்கு விநாடி அது பெரிதா௫க்‌ கொண்டிருந்தது. 


போட்டோகிராபர்‌ கண்களை இமைக்காமல்‌ பார்த்தார்‌, 


அந்தப்‌ பல்லி ஒரு மனிதனின்‌... அளவுக்குப்‌ பெரிதாகிவிட்டி 
ருந்தது. அது தலையைத்‌ திருப்பி போட்டோவொபரை ஊன்றிப்‌ பார்த்தது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவ்ன்‌ 17% 


அதன்‌ மூகம்‌ அழகான பெண்‌ முகமாகத்‌ தெரிந்தது. 
கண்களி லிருந்து நெருப்புப்‌ பொறிகள்‌ தெறித்து விழுந்தன. அதன்‌ 
கைகள்‌ கழ்ப்புறமாக நீண்டு வந்தன. அந்தக்‌ கை, போட்டோ 
இராபரின்‌ கழுத்துப்‌ பகுதியைத்‌ தொட்டது. 

அடுத்த நிமிடத்தில்‌ அந்த பங்களாவின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌- 
காம்பெளண்டுக்கு வெளியே யாரோ விசையுடன்‌ வீசி 
எறிந்ததுபோல்‌ பொத்தென்று வந்து விழுந்தார்‌ அந்த போட்டோ 
கிராபர்‌. கூடவே ஏதோ ஒன்று வெடித்துத்‌ தெறிக்கும்‌ சத்தமும்‌ 
கேட்டது! 

முதலில்‌ நடனமாடிய பெண்ணே மறுபடியும்‌ மேடைக்கு 
வந்தாள்‌. 

முப்பது நிமிடங்களுக்குப்‌ பிறகு மேடைப்பகுதியைத்‌ 
திரைச்சீலை மூடியது. மிக விரைவிலேயே திரை மறுபடி 
மேற்புறமாக உயரவும்‌ செய்தது. 

மேடையின்‌ தளத்திலிருந்து மேகங்கள்‌ உயர்ந்து எழும்புவது 
போல்‌ வெண்மையான புகை காற்றில்‌ அலைந்து ஆடியது. 

நடனப்பெண்‌ மீண்டும்‌ மேடைக்கு வந்தாள்‌. 

சினிமாவில்‌ இடம்பெறும்‌ கனவுக்காட்சி மாதிரி மேடை 
தேவலோகமாகக்‌ காட்சியளித்தது. தெளிவற்ற சில உருவங்கள்‌ 
சிம்மாசனம்‌ போன்ற இருக்கைகளில்‌ அமர்ந்திருப்பது 
பார்வையாளர்களுக்குத்‌ தெரிந்தது. 

டாக்டர்‌ திவாகரன்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியுடன்‌ தென்பட்டார்‌. 
இரை நட்சத்திரம்‌ கோபிகா காட்சியளிக்காததில்‌, அவளது 
ரசிகர்கள்‌ அளவுக்கு அதிகமாகவே ஏமாந்து போனார்கள்‌. 
வரவேற்பு ஹாலில்‌ விளக்குகள்‌ மொத்தமும்‌ பளீரிட்டன. 

“ஹலோ டாக்டர்‌, கோபிகாவும்‌, லீலாமணியும்‌ எங்கதான்‌ 
போனாங்க?” புகழின்‌ உச்சியிலிருந்த கதாநாயக நடிகர்‌ கேட்டார்‌. 


“அவங்கதானே டான்ஸ்‌ ஆடினாங்க!” டாக்டர்‌ திவாகரனுக்கு 
சினிமா நடிகர்‌-நடிகையரைப்‌ பற்றி அவ்வளவாகத்‌ தெரியாது. 


18 தேவமோகினி 


“இல்லை... அவங்க இடையாது!” கதாநாயகன்‌ உறுதியான 
குரலில்‌. சொன்னார்‌. 


“அவங்க கார்ல வந்ததையும்‌, காரிலேர்ந்து இறங்குனதையும்‌ 
பார்த்தோமே!” பின்புறத்திலிருந்து சிலர்‌ குரல்‌ கொடுத்தனர்‌. 

“அவங்க மேக்கப்‌ போட்டு ரெடியானதுக்கு அப்புறமாத்தான்‌ 
நான்‌ அங்கேருந்து இளம்பி வந்தேன்‌.” டாக்டர்‌ கூறினார்‌. 


“அப்படியானா வாங்க... நாம நேராவே போய்ப்‌ பார்த்துட்டு 
வரலாம்‌”. தயாரிப்பாளர்‌ ஒருவர்‌ அவளை உடனடியாகப்‌ பார்க்க 
வேண்மயிருந்தது. 

அவர்கள்‌ இரீன்ரூமை நோக்கி நடந்தனர்‌. அங்கு தட்டுப்பட்ட 
காட்சியில்‌ வந்தவர்கள்‌ திகைத்துப்‌ போய்‌ நின்றனர்‌. 

கோபிகாவும்‌, லீலாமணியும்‌ மற்றவர்களும்‌ ஒப்பனையுடனே 
மயங்கிக்‌ இடந்தனர்‌. 

உடனேயே அவர்கள்‌ மருத்துவமனைக்குக்‌ கொண்டு 
செல்லப்பட்டனர்‌. 

“இரவு பதினோரு மணி வாக்கில்‌ அவர்கள்‌ மயக்கம்‌ தெளிந்து 
கண்விழித்துவிட்டதாக' டாக்டர்‌ திவாகரன்‌, சந்திரமோகனுக்குத்‌ 
தகவல்‌ தெரிவித்தார்‌. 

சந்திரமோகன்‌ முதல்‌ முறையாக அந்த பங்களாவின்‌ 
படுக்கையறையில்‌ மெத்தை மீது தலையணையைச்‌ சாய்த்து 
வைத்துப்‌ படுத்தார்‌. 

டேபிள்லாம்ப்‌ எரிந்து கொண்டிருந்தது. அதன்‌ வெளிச்சம்‌ 
மூடிக்கிடக்கும்‌ அந்த அறைக்‌ கதவின்‌ மீது தெளிவாக விழுந்து 
கொண்டிருந்தது. 

கதவின்‌ உட்புறத்தில்‌ பெண்ணின்‌ உருவம்‌ ஒன்று உண்மையான 
அளவில்‌ செதுக்கப்பட்டிருந்தது. மேற்புறம்‌ புடைத்தாற்போல்‌ 
மரப்பலகையில்‌ செதுக்கப்பட்டிருந்த அந்த உருவம்‌, ஒரு நடனப்‌ 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 196 
பெண்மணியினுடையதாக இருந்தது. எல்லாவிதமான நடன 
ஆபரணங்களும்‌ அணிந்த முழுமையான ஒரு சிலை! 

சந்திரமோகனின்‌ பார்வை அந்தச்‌ சிலையின்‌ முகத்தில்‌ 
பதிந்தது. 

அவரது கண்கள்‌ வியப்பால்‌ மலர்ந்தன. மேடையில்‌ 
நடனமாடிய பெண்ணின்‌ அதே முகம்‌... அதே வடிவம்‌! 

சட்டென்று கதவில்‌ கரகரவென்ற சத்தம்‌ கேட்டது. 
தாழ்ப்பாள்கள்‌ தானாகவே விலகிக்‌ கொண்டன. 

கால்சலங்கைகளின்‌ சத்தம்‌. 

“சல்‌... சலங்‌... சல்‌... சலங்‌...” 

இலஞ்சிப்‌ பூக்களின்‌ வாசனை! 

தானாகவே திறந்து கொள்ளும்‌ அந்தக்‌ கதவையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ சந்திரமோகன்‌. திடுமென்று அவர்‌ உடல்‌ 
சிலிர்த்தது. 


3 


எந்தவிதமான வித்தியாசமும்‌ இல்லை. மேடையில்‌ 
நடனமாடிய அதே உருவம்‌... அதே பெண்‌! 

அதே உடைகள்‌... 

அதே ஆபரணங்கள்‌... 

சருகு போன்று மிகவும்‌ மெலிதான ஒளி ஊடுருவும்‌ உடை. 


அவளது கழுத்தில்‌ இடந்த மிகப்‌ பழைய காலத்தைச்‌ சேர்ந்த 
காசுமாலையும்‌, அட்டிகையும்தான்‌ அவளது மார்புப்‌ பகுதியை 
மறைத்துக்‌ கொண்டிருந்தன. 


உ20 தேவமோகினி 

புட்டப்‌ பகுதியைத்‌ தொட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ நீண்டு 
வளர்ந்த அடர்ந்த கருமையான தலைமுடி. கலைநயத்துடன்‌ 
வரைந்தது போன்ற புருவக்‌ கொடிகள்‌. 1 

அதற்குக்‌ ழே நட்சத்திரங்கள்‌ பிறப்பெடுப்பது போன்ற 

அழகான மூக்கு. 

பூவிதழ்கள்‌ போன்ற இரட்டை அதரங்கள்‌. 

வலம்புரிச்சங்கை நினைவூட்டும்‌ கழுத்து. 

முதல்‌ பார்வையிலேயே தேவதை என்று சொல்லத்‌ தக்க 
பேரழகி. 

அவள்‌ சந்திரமோகனை நோக்கி நடந்து வந்தாள்‌. 


« » 


சல்‌... சலங்‌... சல்‌... சலங்‌... 


கால்சலங்கையின்‌ ஓசையுடன்‌ ஆபரணங்களின்‌ 


மந்திரத்தொனி... 


அவர்‌ வாயைத்‌ திறந்து எதையும்‌ கேட்பதற்கு முன்பாகவே 
அவள்‌, அவரது கட்டிலில்‌ அமர்ந்தாள்‌. இந்த நிமிடம்‌ வரை 
பெண்களிடம்‌ நெருங்கிப்‌ பழகாமல்‌, ஆராய்ச்சி சாலையிலேயே 
வாழ்க்கையைக்‌ கழித்த சந்திரமோகன்‌ முதன்‌ முறையாக ஒரு 
பெண்ணின்‌ நெருக்கத்தில்‌... 

உன்மத்தம்‌ ஊட்டும்‌ இலஞ்சிப்பூவின்‌ மணம்‌ குப்பென்று 
வீசியது. 

“நீங்க யார்‌...?” ஒருவாறாகச்‌ சுயநிலைக்குத்‌ திரும்பிய 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“மோகினி!” ரகசியம்‌ போல்‌ மந்திரித்தாள்‌ அவள்‌. உதடுகளை 
அசைத்தபோது முல்லைமொட்டுகள்‌ தெளிவடைந்தன. 


“இங்க... எதுக்காக... யாரை?” அரைகுறையாக விசாரித்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 216 

“உங்களைப்‌ பார்க்கத்தான்‌ வந்திருக்கேன்‌!” அவளது வலது 
கை, அவரது கன்னத்தை வருடியது. 

பட்டுப்போல்‌ மிகவும்‌ மென்மையாக இருந்தது அவளது 
உள்ளங்கை. 

அவரால்‌, அவளிடமிருந்து விடுபட முடியவில்லை. அந்தக்‌ 
கையை அவரிடமிருந்து அகற்ற முடியவில்லை. 

அவளது மூச்சுக்காற்றுக்கு தாமரைப்‌ பூவின்‌ வாசனையிருந்தது. 

“எனக்கு உங்களை ரொம்பவும்‌ பிடிச்சிருக்கு.” கள்ளையாக 
மொழிந்தாள்‌. 

ரோமம்‌ அடர்ந்து வளர்ந்திருந்த அவரது மார்புப்‌ பகுதியில்‌ 
அவளது கைவிரல்கள்‌ அளைந்தன. இதுவரை அனுபவித்தறியாத 
ஏதோ ஒரு சுகவுணர்வு அவருக்குள்‌ ஊற்றெடுத்தது. 


“அடியே... துரோகி!” இடிமுழக்கம்‌ போன்ற குரல்‌ ஒன்று 
இடுமென்று வாசல்‌ பக்கமிருந்து உயர்ந்தது. 

இருவரும்‌ திடுக்கிட்டுத்‌ திரும்பிப்‌ பார்த்தனர்‌. 

சந்திரமோகனுக்கு ஒரு கணம்‌ மூச்சே நின்றுவிட்டது போல்‌ 
தோன்றியது. அந்த அளவுக்குப்‌ பயங்கரமான ஓர்‌ உருவத்தை 
அவர்‌ அங்கு பார்த்தார்‌. இருட்டின்‌ நிறமுள்ள இடுப்புப்‌ பகுதி, 
அதற்கு மேல்‌ தெளிவற்றுத்‌ தெரிந்த உடையற்ற உடம்பு. 

தலைமுடி ஜடை பிடித்துத்‌ தோளில்‌ சுருண்டு கிடந்தது 
-வெட்டிவேரின்‌ இலைகள்‌ மாதிரி. 

கருமையான காட்டு வெளவால்‌ ஒன்று இறக்கைகளை 
விரித்துப்‌ படிந்தருப்பது போன்ற கூட்டுப்‌ புருவங்கள்‌. 

கழுகின்‌ பார்வை கொண்ட சிவப்பேறிய கண்கள்‌. 


முனைப்‌ பகுதி வளைந்த மூக்கு. சற்றுத்‌ தாழ்ந்திருக்கிற 


கூர்மையான கடைவாய்ப்‌ பற்கள்‌. 


உ 22 தேவமோகினி 


வாசலில்‌ நின்றவாறே அந்த உருவம்‌ தனது வலது கையை 
உட்புறமாக நீட்டியது. 

சந்திரமோகனை மிக நெருங்கி அமர்ந்திருந்த மோகினியை 
ஒரு பூவைக்கிள்ளும்‌ லாகவத்துடன்‌ பிடித்து உயர்த்தி 
வெளிப்புறமாகக்‌ கொண்டு போனது அந்த உருவம்‌! 

சந்திரமோகன்‌ அசைவற்றுப்போய்‌ இதையெல்லாம்‌ 
வேடிக்கை பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

மோசமான கனவு ஒன்றைக்‌ கண்டு திடுக்கிட்டு விழித்து 
எழுந்தவரைப்‌ போல்‌, கண்களைக்‌ கசக்கியவாறு சுற்றுமுற்றும்‌ 
பார்த்தார்‌. 

அவரது மார்புப்‌ பகுதியிலிருந்து ஏதோ உதிர்ந்து 
விமுவதுபோல்‌ தோன்றவே தரையைப்‌ பார்த்தார்‌. 

மல்லிகைப்‌ பூக்கள்‌ இரண்டு தரையில்‌ விழுந்தன. குனிந்து 
அவற்றைக்‌ கையில்‌ எடுத்தார்‌. 

அப்போதுதான்‌ மலர்ந்த பூக்கள்‌! 

அப்படியானால்‌ தான்‌ கண்டது கனவல்ல, உண்மைதான்‌ 
என்பது விளங்கியது. சட்டென்று மின்சாரம்‌ நின்றது. மேஜை 
மீது எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்தது. 

சந்திரமோகன்‌ தீக்குச்சியை உரசி சங்கிலி விளக்கை 
ஏற்‌, ரர்‌, 

சற்றுத்‌ தயங்கிவிட்டு, விளக்கு சுறுசுறுப்படைந்து எரியத்‌ 
தொடங்கியது. 

டார்ச்லைட்‌ ஒன்றை வைத்துக்‌ கொள்ளாததன்‌ கஷ்டம்‌ 
அப்போதுதான்‌ அவருக்குப்‌ புரிந்தது. 


எப்படியிருந்தாலும்‌ ஒரு தடவை தேடிப்‌ பார்த்து விடுவது 
என்று நினைத்தவராக, விளக்குடன்‌ அறைக்கு வெளியே வந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 23% 

இருண்ட வராந்தாப்‌ பகுதியில்‌ அந்த விளக்கு வெளிச்சம்‌ 
எதிர்பார்த்த அளவுக்கு உதவவில்லை. 

தூரத்தில்‌, எங்கோ சலங்கைச்‌ சத்தம்‌ அகன்று 
கொண்டிருப்பது சன்னமாகக்‌ கேட்டது. யாரோ பிடித்து இழுத்துக்‌ 
கொண்டு போவதுபோலத்தான்‌ அதுவும்‌ கேட்டது. 

சந்திரமோகன்‌ சத்தத்தையே லட்சியமாக்கி நடந்தார்‌. 

நாலைந்து தப்படிகள்‌ நடப்பதற்குள்‌ சத்தம்‌ சுத்தமாகவே 
நின்று போனது. 

எங்கும்‌ ஒரே அமைதி. 

விசாலமான அந்தக்‌ கட்டடம்‌ முழுவதுமே இருளின்‌ பிடியில்‌ 
அகப்பட்டிருந்தது. புதியதாகக்‌ கட்டப்பட்டதுதான்‌ என்றாலும்‌, 
மிகவும்‌ பழமையானது மாதிரி வடிவமைக்கப்பட்டதால்‌, 
எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆள்வாசமற்றுப்‌ போன 
அரண்மனை போல்‌ தோன்றியது. இருப்பினும்‌ அதன்‌ ஒவ்வோர்‌ 
அறையும்‌ திசையும்‌ அவருக்குத்‌ தெரிந்திருந்ததால்‌ சந்திரமோகன்‌ 
நிற்காமல்‌ நடந்தார்‌. 

சட்டென்று ஓரிடத்தில்‌ நின்றார்‌. 

யாரோ வீணை வாசிக்கும்‌ சன்னமான சங்கதம்‌. 

பிரம்மாண்டமான அந்த பங்களாவின்‌ ஏதோ ஒரு 
பகுதியிலிருந்து வீணையொலி உயர்ந்து கொண்டிருந்தது. 

ஊன்றிக்‌ கவனித்தபோது, அது எங்கிருந்து வருகிறது என்பது 
புலப்பட்டது. அந்தப்‌ பக்கமாக நடையைத்‌ தொடர்ந்தார்‌. 

இப்போது வீணையொலி தெளிவாகக்‌ கேட்டது. 

அவர்‌ வந்து சேர்ந்த இடம்‌, ஏராளமான சிலைகளை 
வைத்திருந்த விசாலமான ஆர்ட்‌ காலரியின்‌ வாசல்‌ பகுதி. 


கதவைத்‌ திறந்து உள்ளே நுழைந்தார்‌. சட்டென்று 
வீணையொலி நின்றது. 


௮64 தேவமோகினி 


சங்கிலி விளக்கைக்‌ கையில்‌ பிடித்தவாறே சிலைகளின்‌ 
ஊடாக நடந்தார்‌. கண்கள்‌ சட்டென்று ஓர்‌ உருவத்தின்‌ மீது 
பதிந்தன. 

அது வீணை வாசிக்கும்‌ ஒரு பெண்ணின்‌ உருவம்‌. 


விளக்கை அதன்‌ அருகே கொண்டு சென்று முகத்தைப்‌ 
பார்த்தவர்‌, சட்டென்று பின்னுக்கு நகர்ந்தார்‌. 

மேடையில்‌ நடனம்‌ நடைபெற்றபோது பாட்டுப்‌ பாடிய 
பெண்மணியின்‌ அதே முகம்‌! சிலையின்‌ கண்கள்‌ தன்னை 
உற்றுப்‌ பார்ப்பதுபோல்‌ அவருக்குத்‌ தோன்றியது. 

ஆங்காங்கே வைத்துள்ள மற்ற சிலை வடிவங்களைப்‌ 
பார்க்கவே அப்போது ஏனோ அவருக்குள்‌ பீதி உயர்ந்தது. பயம்‌ 
ஒரு நண்டைப்‌ போல்‌ அவரது உள்ளங்கால்‌ வழியாக 
எலும்புகளுக்குள்‌ ஊடுருவி இதயத்தைக்‌ கவ்வியது. 

அடுத்த விநாடி- 

அலறல்‌ ஒன்று உயர்ந்தது. 

அந்தப்‌ பக்கமாக விளக்கை நீட்டிப்‌ பார்த்தபோது தென்பட்ட 
காட்சி இன்னும்‌ பயங்கரமானதாக இருந்தது. பச்சிளம்‌ குழந்தை 
ஒன்றைத்‌ தனது கூர்மையான பற்களுக்கு நடுவே வைத்துக்‌ 
கடித்துக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு ரத்தமோகினியின்‌ சிலை அவரது 
பார்வையில்‌ தட்டுப்பட்டது. 

சங்கிலி விளக்கைப்‌ பிடித்திருந்த கை அவரையும்‌ மீறிக்‌ 
£ழ்ப்புறமாக தாழ்ந்தபோது அதிலிருந்து பிரவகித்த மஞ்சள்‌ நிற 
வெளிச்சம்‌ பஞ்சலோகத்தால்‌ செய்யப்பட்ட அந்தச்‌ சிலையின்‌ 
கால்‌ பகுதியில்‌ பதிந்தது. 

சந்திரமோகன்‌ சட்டென்று பின்னோக்கிப்‌ பாய்ந்தார்‌. சற்று 


நேரத்துக்கு முன்‌ விழுந்து சிதறி உலர்ந்தது போன்ற ரத்தத்‌ துளிகள்‌ 
தரையில்‌ தெரிந்தன. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 25° 


மேற்கொண்டு அந்த அறைக்குள்‌ நிற்க அவரது மனம்‌, 
அவரை அனுமதிக்கவில்லை. சட்டென்று அங்கிருந்து 
வெளியேறியவர்‌ கதவை இழுத்துச்‌ சாத்தினார்‌. 


வந்த வழியிலேயே விரைவாகத்‌ திரும்பி நடந்தார்‌. 


இருளடைந்த பாதையில்‌ மங்கலான வெளிச்சம்‌ தரும்‌ 
சங்கிலி விளக்குடன்‌ படுக்கை அறையை நோக்கி நடக்கும்போது, 
தான்‌ கட்டிய பிரம்மாண்டமான மாளிகைக்குள்‌ இப்போது தான்‌ 
மட்டும்‌ தனியாக வசிக்கிறோம்‌ என்ற உண்மை அவரை மீண்டும்‌ 
பீதிக்குள்‌ ஆழ்த்தியது. 

இருப்பினும்‌ மூடநம்பிக்கைகளைப்‌ பொருட்படுத்தாத 
சூழ்நிலையில்‌ வளர்ந்த தனக்கு, அன்று நிகழ்ந்தவை மொத்தமும்‌ 
தனது பிரமையின்‌ பின்னணியால்தான்‌ என்று சுயமாக மதிப்பிட்டு 
வேக வேகமாகக்‌ கால்‌ எட்டுகளை எடுத்து வைத்தார்‌. 


ஒரு வகையாகப்‌ படுக்கை அறையின்‌ வாசலை அடைந்தார்‌. 


கதவு மூடியிருந்தது. 

அங்கிருந்து வெளியேறியபோது கதவை மூடியதாக அவருக்கு 
நினைவில்லை. 

கதவைத்‌ திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்‌. 

படுக்கையில்‌ வெளிச்சம்‌ விழுந்தபோது திடுக்கிட்டுப்‌ பின்‌ 
வாங்கினார்‌. கட்டிலில்‌ படுத்திருந்தது ஓர்‌ உருவம்‌. அரச 
தோரணையில்‌ உடையணிந்த ஓர்‌ ஆணினுடையதாக இருந்தது 
தெளிவற்ற அந்த உருவம்‌. 

“யாரது?” சந்திரமோகன்‌ ஊன்றிக்‌ கவனித்தார்‌. 

அந்தக்‌ கேள்வியைக்‌ காதில்‌ வாங்கியதாலோ என்னவோ, 
கட்டிலில்‌ படுத்திருந்த உருவம்‌ சந்திரமோகனை ஒரு தடவை 
ஊன்றிப்‌ பார்த்தது. பிறகு நிதானமாக எழுந்தது. 


. 
26 தேவமோகினி 


அந்த உருவம்‌ வாசல்‌ வழியாக வெளியேறுவதற்கு வசதியாக 
சந்திரமோகன்‌ சற்று ஒதுங்கி நின்றார்‌. வ்‌ 

ஆனால்‌, அந்த உருவம்‌ சந்திரமோகனை ஊடுருவி மறுபுறம்‌ 
கடந்தது. அப்படி ஊடுருவியபோது சந்திரமோகனுக்குக்‌ 
கடுமையான குளிர்‌ தோன்றியது. 


அப்போது கடிகாரத்தில்‌ மணி மூன்று அடித்தது. 


4 


கட்டிலில்‌ படுத்தார்‌. சோர்வு அவரது கண்ணிமைகளைத்‌ 
அ மூடியது. விழித்து எழுந்தபோது மணி ஐந்துக்கு மேல்‌ ஆகி 
ட்டிருந்தது. அது அவர்‌ எழுந்திருக்கும்‌ வழக்கமான நேரம்தான்‌. 


கண்களிலிருந்து தூக்கக்‌ கலக்கம்‌ இன்னும்‌ வடிந்திருக்கவில்லை. 
அப்போது நினைத்துக்‌ கொண்டார்‌. 'தான்‌ எ, ற 
> ம்‌ தற்காக 
இவ்வளவு பெரிய பங்களாவில்‌ தனியாக வசிக்க வேண்டும்‌? 
அதுவும்‌ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ ! முந்தைய இரவில்‌ தான்‌ 
கண்டதெல்லாம்‌ உண்மையாக இருந்தால்‌...” 


அவர்‌ குளித்துவிட்டு வந்தபோது மணி ஆறு ஆகியிருந்தது. 


பால்கனியிலிருந்து பார்த்தபோது இழக்குத்‌ இசையில்‌ மதில்‌ 
சுவர்‌ ஒன்றும்‌ அதையொட்டி ஆலமரம்‌ ஒன்றும்‌ அவரது 
பார்வையில்‌ பட்டது. ஊன்றிப்‌ பார்த்தபோது அங்கு உயரம்‌ 
குறைவான கோயில்‌ ஒன்றும்‌ தென்பட்டது. அங்கு எந்தக்‌ 
கடவுளைப்‌ பிரதிஷ்டை செய்திருப்பார்கள்‌ ? 


அந்தக்‌ கோயிலுக்கு ஒரு "தடவை போய்விட்டு வந்தால்‌ 
என்ன? அவருக்குள்‌ ஆசை கிளர்ந்தது. பக்கத்தில்‌ இருக்கிறது. 
நடந்து செல்வதென்ற முடிவுக்கு வந்தார்‌. சூரியோதயம்‌ தாமதான 
நாட்களாக இருந்ததால்‌, பாதையில்‌ சற்று மங்கலான வெளிச்சமே 
இருந்தது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 27% 


முக்கியச்சாலையிலிருந்து பிரிந்து, சற்றுத்‌ தொலைவு வரை 
தார்ப்‌ பகுதி பெயர்ந்துபோன சாலை. கோயில்‌ முன்னால்‌ சாலை 
முடிவடைந்ததால்‌ அந்த வழியில்‌ வாகனங்கள்‌ எதுவும்‌ 
செல்வதில்லை என்பது விளங்கியது. சாலையில்‌ ஆங்காங்கே 
புல்‌ வளர்ந்திருந்தது. கோபுர வாசலை அடைந்தவர்‌ உட்புறமாக 
எட்டிப்‌ பார்த்தார்‌. 

மண்டபமோ, மதில்களோ இல்லாத கருவறை மட்டுமே உள்ள 
கோயில்‌. கோபுரவாசலைத்‌ தாண்டியதும்‌ புல்பரப்பு ஆரம்பமானது. 


கருவறைக்கு நேர்முன்னால்‌ இருந்த படிக்கட்டுகள்‌, காலடிகள்‌ 
பதிந்து தேய்ந்திருப்பது தெளிவாகத்‌ தெரிந்தது. 

ஏறத்தாழ அரை ஏக்கர்‌ பரப்பளவு கொண்ட இடம்‌. கிழக்கு 
முகமாகத்‌ தரிசனம்‌ தரும்‌ கருவறையின்‌ வடமேற்கு மூலையின்‌ 
உச்சியில்‌ ஒரேயொரு இளை கொண்ட மோகினிப்‌ பாலை மரம்‌ 
நீண்டு வளர்ந்திருந்தது. 

சந்திரமோகன்‌ ஒரு தடவை கண்ணைக்‌ கசக்கிக்‌ கொண்டு 
பார்த்தார்‌. யாரோ அங்கு நிற்கிறார்கள்‌. அதுவும்‌ ஒரு பெண்‌. 
அவள்‌ அங்கிருந்து நகர்ந்தபோது பாலைமரத்தின்‌ அடியில்‌ 
குத்துவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அவள்தான்‌ அந்த 
விளக்கை ஏற்றியிருக்க வேண்டும்‌! 

இழக்குத்‌ இசையிலிருந்து வந்த சூரிய வெளிச்சம்‌ 
ஆலிலைகளில்‌ பளபளப்பை ஏற்படுத்தியது. அவள்‌ நிதானமாகக்‌ 
கருவறையின்‌ பின்புறமாக நடந்து முன்புறத்துக்கு வலம்‌ 
வந்தபோது சட்டென்று ஒரு விநாடி அவளது முகம்‌ தெரிந்தது. 

“என்ன...!” சந்தரமோகனையும்‌ மீறி அவரது வாயிலிருந்து 
வார்த்தை உதிர்ந்தது. 

எப்போதோ, எங்கேயோ பார்த்துப்‌ பழகிய முகம்‌! 

திடுமென்று கோயிலுக்குப்‌ பின்னால்‌ சென்றாள்‌. அதன்‌ பிறகு 
அவள்‌ திரும்பி வரவில்லை! 


உ.28 தேவமோகினி 


சந்திரமோகன்‌ அந்தப்‌ பக்கமாக நடந்தார்‌. கண்ணுக்கெட்டிய 
தொலைவு வரை எட்டிப்‌ பார்த்தும்‌ அவள்‌ கண்ணுக்குத்‌ 
தட்டுப்படவில்லை. 


கருவறை வாசலிலிருந்து உட்புறமாகப்‌ பார்த்தார்‌. 
இற்றுப்போன &ல்கள்‌ பெயர்ந்து, கதவு ஒருபுறமாகச்‌ சரிந்திருந்தது. 
யாரோ ஏற்றிவைத்திருந்த நிலவிளக்கின்‌ வெளிச்‌ சத்தில்‌ உள்ளே 
இருக்கும்‌ மூர்த்தி தெரிந்தது. 


பகவதி. 


கருவறை வாசலின்‌ இருபுறத்திலும்‌ துவாரபாலிகைகளான 
மோகினி சிலைகள்‌ செதுக்கப்பட்டிருந்தன. 


பூசாரி யாருமில்லாத அந்தக்‌ கோயிலின்‌ பகவதியை 
வணங்கிவிட்டுத்‌ திரும்பினார்‌. 

பங்களாவுக்கு வந்த பிறகும்‌ கோயிலில்‌ தெளிவற்றுத்‌ தெரிந்த 
அந்தப்‌ பெண்ணுருவம்‌ அவரது மனத்திலிருந்து, மறையவில்லை. 
சற்று நேரத்துக்குள்‌ டாக்டர்‌ திவாகரன்‌ வந்தார்‌. 

“நான்‌ ஒரு விஷயத்தைச்‌ சொல்ல மறந்துட்டேன்‌...” 

“என்ன விஷயம்‌ ?"- சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“உனக்கு சமையல்‌ செஞ்சுகுடுக்க ஒரு பெண்மணியை 
ஏற்பாடு பண்ணியிருக்கேன்‌. ஆனா, அவங்களை உடனடியா 
கூட்டிட்டு வர முடியலை...” 


“அதுக்கென்ன... பரவாயில்லை. நான்‌ தனியாளா 


இருக்கிறதால வர்றவர்‌ ஒரு சமையல்காரரா இருந்தாத்‌ 


தேவலாம்‌...” சந்திரமோகன்‌ கூறினார்‌. 

“சரிதான்‌. ஆனா, இந்தக்‌ காலத்துல அவ்வளவு சுலபமா 
யாரையும்‌ நம்ப முடியாது. உன்கிட்ட கம்‌ பணம்‌ 
இருக்கிறதா ஊருக்குள்ள எல்லாரும்‌ நம்புறாங்க... 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 296 


அது உண்மைதானே! அது கிடக்கட்டும்‌... காலையில 
ஏதாவது சாப்பிடணுமே... வெளியில்‌ போகலாமா?” 


டாக்டர்‌ திவாகரனின்‌ காரிலேயே சந்திரமோகன்‌ ஏறிக்‌ 
கொண்டார்‌. வீட்டை அடைந்தபோது வாசந்தி வாசலிலேயே நின்று 
கொண்டிருந்தாள்‌. அவர்களைப்‌ பார்த்ததும்‌ பவ்வியமாக ஒதுங்கி 
நின்றாள்‌. 

சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு சந்திரமோகன்‌ சற்று நேரம்‌ 
அங்கேயே தங்கியிருந்தார்‌. அப்போது வாசந்தி வரைந்த 
ஓவியங்கள்‌ சிலவற்றைப்‌ பார்த்தார்‌. அதில்‌ அவருக்குப்‌ பழக்கமான 
முகம்‌ ஒன்றும்‌ இருந்தது. 

“இது எந்தக்‌ கோயிலோடது? ஒருவேளை கற்பனையில்‌ 
வரைந்ததோ...?” சந்தேகத்துடன்‌ கேட்டார்‌.. 

“கற்பனை இல்லை. உண்மையான ஒரு பகவதி கோயில்‌. 
உங்களோட பங்களாவுக்குப்‌ பின்னாலதான்‌ இருக்கு அந்தக்‌ 
கோயில்‌...” அவள்‌ விளக்கினாள்‌. 


“இதை வரைஞ்சதுக்குப்‌ பிரத்தியேகமான காரணம்‌ ஏதாவது 
உண்டா?” 
“அந்தக்‌ கோயில்ல இருக்கிற பகவதி சக்தி வாய்ந்ததுன்னு 
பிள்விப்பட்டிருக்கிறேன்‌.” 
“இன்னிக்குக்‌ காலையில நான்‌ அந்தக்‌ கோயிலுக்குப்‌ 
ஈயிருந்தேன்‌. பூசாரி யாரையும்‌ காணோமே?” 


"மகாயிலோட உரிமையாளர்கள்‌ ஊர்ல இல்லாம 
ஸாம்‌.” 

ம...” என்று தலையாட்டிக்‌ கொண்ட சந்திரமோகன்‌ அங்கு 
பெண்ணைப்‌ பற்றி எதுவும்‌ சொல்லவில்லை. 


_ அருகிலிருந்த ஸ்டாண்டில்‌ முழுமையடையாத ஓவியம்‌ ஒன்று 


தேவமோகினி 
அந்த ஓவியத்தை சந்திரமோகன்‌ வியப்புடன்‌ பார்த்தார்‌. 
ஒரு சிலையின்‌ ஓவியம்‌. 
பேரழகான தேவகன்னிகை போன்ற சிலையின்‌ வடிவம்‌. 
“இது அவளேதான்‌ !' அவரது மனம்‌ மந்திரித்தது. 
“படம்‌ எப்படி இருக்கு?” வாசந்தி கேட்டாள்‌. 
“இதுவும்‌ கற்பனைதானா, இல்லை...”-விசாரித்தார்‌. 
“முழுக்கக்‌ கற்பனைன்னு சொல்லமுமடியா, 
கல்‌ பிரதியெடுத்த ஓவியம்‌ இது.” அவள்‌ அத்த 
கதன்‌ கீழ்ப்புறம்‌ ்‌ ்‌ 
னப ழ்ப்புறம்‌ படிந்திருந்த ஒட்டடையை விரலால்‌ 
“அந்தச்‌ சுவடி இப்பவும்‌ கைவசம்‌ இருக்கா?” சந்‌ i 
அடக்கமாட்டாத ஆவலுடன்‌ கேட்டார்‌. ர. 
“இருக்கு... கொண்டு வர்றேன்‌...” 
வாசந்தி அருகில்‌ ச அறைக்குள்‌ நுழைந்‌ i ப்‌ 
இருந்‌, றக்குள்‌ )ந்து திரும்பினாள்‌. 
வரும்போது ட பண்‌ கையில்‌ மிகவும்‌ பழமையான சுவடி ஒன்று 
இருந்தது. அதன்‌ மேற்பகுதி இற்றுப்‌ போயிருந்தது. 
சம்ஸ்கிருதத்தில்‌ எழுதப்பட்‌ ந ந்தச்‌ 
நத, டிருந்த அந்தச்‌ சுவடி, 
கோயில்களைப்‌ பற்றிய விவரங்களைக்‌ கொண்டது. ம 
இருநூறு வருடப்‌ பழமை வாய்ந்த அதன்‌ தாள்கள்‌ ஆங்காங்கே 


சிதைந்திருந்தன. மிகவும்‌ கவனத்துடன்‌ i ; 
ன்‌ துடன்‌ அவள்‌ அதன்‌ ஒவ்வொரு 
தாளையும்‌ புரட்டினாள்‌. தன்‌ ஓ ப்‌ 


“இந்தா இருக்கு பாருங்க!” அவள்‌ தேடியெடுத்‌ ்‌ 
காட்டினாள்‌. சந்திரமோகன்‌ அதை ஸ்ப ரம 
அங்கங்கே பூச்சி அரித்திருந்த அந்தச்‌ சுவடியில்‌ ஒரு பெண்ணின்‌ 
படம்‌ இருந்தது. அந்த முகத்தின்‌ ஒரு பகுதி பூச்சியரிப்பில்‌ 
முற்றிலுமாகச்‌ சிதைந்திருந்தது. இருப்பினும்‌ ஆள்‌ யாரென்று 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 31௨ 


அடையாளம்‌ தெரிந்தது. தனது படுக்கையறைக்‌ கதவில்‌ 
செதுக்கப்பட்டுள்ள மரச்சிற்பத்தின்‌ அதே உருவம்‌. இரவில்‌ தனது 
அறைக்கு வந்த பெண்ணின்‌ வடிவம்‌! 

“இந்தச்‌ சுவடியை நான்‌ எடுத்துக்கலாமா?” சந்திரமோகன்‌ 
கட்டார்‌. வாசந்தி, முழுமையடையாத தனது ஓவியத்தையும்‌, 
அந்தச்‌ சுவடியையும்‌ மாறிமாறிப்‌ பார்த்தாள்‌. 

“மிச்சத்தைக்‌ கற்பனையில்‌ வரைந்தால்‌ போதும்‌. முடிச்ச 
பிறகு ஓவியரோட திறமை தெரியவும்‌ செய்யும்‌.” சந்திரமோகன்‌ 
கூறினார்‌. 

“சரி... அப்படியே செய்யுறேன்‌.” வாசந்தி ஒப்புக்‌ கொண்டாள்‌. 
சந்திரமோகன்‌ தனது பங்களாவுக்குத்‌ திரும்பினார்‌. மாலை 
நேரமானபோது டாக்டர்‌ திவாகரன்‌ சமையல்காரி ஒருத்தியை 
அழைத்து வந்தார்‌. நடுவயதுப்‌ பெண்மணி. இரட்டை நாடி உடல்‌ 
கொண்டவர்‌. 

“பேர்‌ பாரதியம்மா. சொந்தக்காரங்க யாருமே இல்லை. 
எல்லாவகையான சமையலும்‌ தெரியும்‌. ஒரு ஹாஸ்டல்ல வேலை 
செஞ்ச அனுபவமும்‌ இருக்கு.” இவாகரன்‌, அந்தப்‌ பெண்மணியை 
சந்திரமோகனுக்கு அறிமுகப்படுத்தினார்‌. 

அன்று இரவு அவர்தான்‌ சமையல்‌ செய்தார்‌. சந்திர 
மோகனுக்கு அந்தக்‌ கைப்பக்குவம்‌ மிகவும்‌ பிடித்துப்‌ போனது. 
அன்று இரவும்‌, அதற்கு அடுத்த நாளிரவும்‌ மோகினியைக்‌ 
காணவில்லை! 


கதவில்‌ செதுக்கப்பட்டிருந்த உருவத்தையே பார்த்தபடி 
வெகுநேரம்‌ சந்திரமோகன்‌ .விழித்திருந்தார்‌. மேற்கொண்டும்‌ 
நாட்கள்‌ நான்கு கடந்தன. . 

தனிமை இப்போது தாங்க முடியாததாகிவிட்டிருந்தது. 
மட்டுமின்றி மோகினியைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ 
அவரது மனத்தைக்‌ குடைந்து கொண்டே இருந்தது. 


© 32 தேவமோகினி 


கடிகாரம்‌ பன்னிரண்டு முறை அடித்து ஓய்ந்தது. எங்கும்‌ 
ஒரே அமைதி. சுவர்க்கோழியின்‌ சத்தம்‌ கூடக்‌ கேட்கவில்லை. 
சந்திரமோகன்‌ டார்ச்லைட்டை எடுத்துக்‌ கொண்டு அறையிலிருந்து 
வெளியே வந்தார்‌. வராந்தாவில்‌ நடந்தார்‌. 

வராந்தாவின்‌ கடைசியில்‌ இழ்ப்புறம்‌ செல்வதற்கான 
படிக்கட்டுகள்‌ இருந்தன. படியிறங்கி வலது புறமாகத்‌ திரும்பிய 
போது, டார்ச்லைட்டின்‌ வெளிச்சம்‌ கதவின்‌ மீது பதிந்தது. 

பழங்காலக்‌ கதவு அது. நிலையுடன்‌ அப்படியே பொருத்தப்‌ 
பட்டிருந்தது. பித்தளையாலான, சிற்ப வேலைப்பாடுகள்‌ நிறைந்த 
கைப்பிடி மற்றும்‌ தாழ்ப்பாள்கள்‌ டார்ச்லைட்‌ வெளிச்சத்தில்‌ 
பளபளத்தன. வெளியிலிருந்து நீண்ட கம்பி போட்டுப்‌ பூட்டுமாறு 
கதவு வடிவமைக்கப்பட்டிருந்தது. சந்திரமோகன்‌ கதவைத்‌ திறக்க 
முற்பட்டவர்‌ சட்டென்று கையைப்‌ பின்னுக்கு இழுத்தார்‌. 

ஓர்‌ அடி நீளமுள்ள கருந்தேள்‌ ! 

அது சரியாகத்‌ தாழ்ப்பாளின்‌ மீது வசதியாக உட்கார்ந்‌ 
திருந்தது. 


5 


அப்போது அங்கு வலுவான காற்று வீசியது. வெளியி 
லிருந்து வீட்டுக்குள்‌ அப்படியொரு காற்று வீச எந்த வகையிலும்‌ 
சாத்தியமே இல்லை. 

சந்திரமோகன்‌ உடனே டார்க்லைட்டை அந்தப்‌ பக்கமாகத்‌ 
திருப்பி தேளைத்‌ தட்டினார்‌. 

தேள்‌ ஒரு புறமாகத்‌ தாவியது. 

அதே நேரம்‌, அவரது கை கடுக்கத்‌ தொடங்கியது. கையில்‌ 
ஈர உணர்வு தோன்றியதும்‌ வெளிச்சத்தின்‌ பக்கமாக விரலை நீட்டினார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 


விரலிலிருந்து ரத்தம்‌ வடிந்தது. 

இருப்பினும்‌ தைரியத்தை இழக்காமல்‌ தாழ்ப்பாளை விலக்க, 
கதவை உட்புறமாகக்‌ தள்ளினார்‌. 

“கரகர'வென்ற சத்தத்துடன்‌ கதவு திறந்து கொண்டது. 

உட்புறத்தில்‌ இருட்டு கடுமையாக இருந்தது. 


டார்ச்லைட்டை அறைப்‌ பக்கமாகத்‌ திருப்பி அதன்‌ 
சுவிட்ச்சை அழுத்தினார்‌. 


“என்ன !'- சந்திரமோகனின்‌ வாயிலிருந்து வார்த்தைகள்‌ 
வியப்புடன்‌ வெளியேறின. 


டார்ச்லைட்‌ எரியவில்லை! 


தைரியசாலியான சந்திரமோகனின்‌ உடல்‌ குப்பென்று 
வியர்த்தது. - 


“ஒருவேளை டார்ச்லைட்டின்‌ பல்ப்‌ ஃபீஸாகி இருக்கலாம்‌' 
என்று தனக்குத்தானே ஆறுதல்‌ சொல்லிக்‌ கொண்டார்‌. 


அதே விநாடியில்‌ அந்த அறையிலிருந்து சன்னமான காற்று 
மாதிரி ஏதோ ஒன்று அவரது உடலைத்‌ தழுவி வெளியேறியது. 
இது கண்மூடித்‌ திறப்பதற்குள்‌ மிகவும்‌ விரைவாக நிகழ்ந்தது. 
குறிப்பிட்ட அந்த ஒரு கணத்தில்‌ கையின்‌ கடுப்புகூட முற்றிலுமாக 
அகன்று விட்டது. 


இருட்டான அந்த அறைக்குள்‌ எரியாத விளக்குடன்‌ நுழைவதில்‌ 
பயன்‌ எதுவும்‌ இல்லை என்பதால்‌, அங்கிருந்து திரும்பி நடக்கத்‌ 
தொடங்கினார்‌. 

நீண்ட வராந்தாவின்‌ கிழக்குக்‌ கோடியில்‌ ஜன்னல்‌ ஒன்று 
இருந்தது. 

திறந்து கிடந்த ஜன்னல்‌ வழியாக பங்களாவின்‌ வெளியிலிருந்து 
சன்னமான இயற்கை வெளிச்சம்‌ பாய்ந்து கொண்டிருந்தது. 


௨.34 தேவமோகினி 

படிகளின்‌ மேற்புறமுள்ள நீண்ட மரத்தண்டைப்‌ பற்றியவாறு 
மேற்புறமாக உயர்ந்தார்‌. சுவரைத்‌ தடவிப்‌ பார்த்து ஒரு வழியாகத்‌ 
தனது படுக்கையறைக்கு வந்து சேர்ந்தார்‌. 

அறைக்குள்‌ நுழைந்தார்‌. 

இன்னும்‌ மின்சாரம்‌ வரவில்லை. 

அவ்வப்போது மின்தடை ஏற்படுவது பழகப்‌ போனதால்‌ 
தீப்பெட்டி மற்றும்‌ விளக்கைத்‌ தயாராக அருகிலேயே 
வைத்திருந்தார்‌. 

விளக்கை ஏற்றினார்‌. 

அறைக்குள்‌ வெளிச்சம்‌ பரவியதும்‌ சற்று ஆறுதலாக 
இருந்தது. 

ஒரு சில நிமிடங்களுக்குப்‌ பிறகு அறைக்கு வெளியே 
சலங்கைச்‌ சத்தம்‌ கேட்டது. 

“அது அவளாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌!' - அவரது 
மனம்‌ மந்திரித்தது. 

சலங்கைச்‌ சத்தம்‌ கதவை ஓட்டிக்‌ கேட்டது. 

தாழ்ப்பாள்‌ விலகும்‌ சத்தம்‌. 

சந்திரமோகன்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. 

மோகினியேதான்‌ ! 

“நான்தான்‌ வந்திருக்கிறேன்‌ !”- அவளது குரல்‌ மிகவும்‌ 
மென்மையாக ஒலித்தது. மென்மை மட்டுமின்றி ஏதோ ஓர்‌ 
இனிமையான வாத்தியத்தை வாசிப்பது போலுமிருந்தது. 

“இவ்வளவு நேரம்‌ எங்கே போயிருந்த?”- நாற்றாண்டுகளாகப்‌ 
பழகிய தோரணையில்‌ இருந்தது அவரது கேள்வி. 


“கட்டிப்‌ போட்டிருந்தாங்க!”- அவளது வலதுகை, அவரது 
கன்னத்தை வருடியது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 

“எந்த இடத்துல?” 

“இங்கயேதான்‌. ஒரு அறைக்குள்ள... என்னை நீங்கதான்‌ 
விடுதலை செஞ்சீங்க!” 

“புரியலை...” 

“மூடிக்கிடந்த அறைத்‌ தாழ்ப்பாள்ல இருந்த கருந்தேளைத்‌ 
தட்டி விட்டிங்க இல்லையா? அதனாலதான்‌ நான்‌ விடுதலை 
அடைஞ்சேன்‌.” 

“அப்ப உன்னைக்‌ கட்டிப்‌ போட்டது யார்‌?”- சந்திரமோகன்‌ 
கேட்டார்‌. 

“அது ஒரு பெரியகதை!"- அவளது மூச்சுக்காற்று அவரது 
கன்னத்தில்‌ பதிந்தது. 

அவரது உடலின்‌ ரோமக்கால்கள்‌ விறைப்பு அடைந்தன. 

“மறுபடியும்‌ அவர்‌ திரும்பி வரலாமில்லையா ?”- விசாரித்தார்‌. 

“அந்தத்‌ தேளைத்‌ தொட்ட உங்களுக்கு எதுவும்‌ ஆகலையே... 
அதனால நீங்க இருக்கிறவரைக்கும்‌ இனிமே அவர்‌ இங்க 
வரமாட்டார்‌.” அவள்‌ பதிலளித்தாள்‌. 

பனங்குலை பெயர்ந்து விழுவது போல்‌ சரிந்த அவளது 
அடர்த்தியான தலைமுடி, அவரது கழுத்து மற்றும்‌ தோள்‌ 
பகுதிகளில்‌ வழிந்தது. அறைக்குள்‌ இருந்த சன்னமான காற்றில்‌ 
விளக்கின்‌ ஜுவாலை மேற்புறமாக உயர்ந்து கொண்டிருந்தது. 

மல்லிகை மற்றும்‌ இலஞ்சிப்‌ பூக்களின்‌ வாசனை ஒன்று 
கலந்தது போல்‌ அவளது மேனி மணம்‌ வீசியது. 

அவளது உடல்‌ வெண்ணெய்‌ போன்ற மென்மையுடன்‌ 
இருந்தது. வெண்ணெயில்‌ நீண்ட தலைமுடி சிக்கி இழுபடுவது 
போல்‌ அவர்‌, அவளுடன்‌ சில நிமிடங்கள்‌ ஒன்றிக்‌ கலந்தாற்‌ 
போல்‌ தோன்றியது. 


கடிகாரம்‌ இரண்டு முறை ஒலித்தது. 


௨3 தேவமோகினி 

கட்டிலிலிருந்து சட்டென்று எழுந்தவள்‌, மரியாதை நிமித்தம்‌ 
கூட அனுமதி பெறாமல்‌, அங்கிருந்து விரைவாக மறைந்தாள்‌. 

சந்திரமோகன்‌ மறுபடி விளக்கை ஏற்றினார்‌. 

கதவு திறந்தே கிடந்தது. 

கதவில்‌ இருந்த சிற்பம்‌ அப்போதும்‌ அவரையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தது. 

உறக்கத்தில்‌ அமிழ்ந்தவர்‌ கண்‌ விழித்தபோது விடிந்து வெகு 
நேரமாக விட்டிருந்தது! 

அன்று அவர்‌ கோயிலுக்குப்‌ போகவில்லை. 

பாரதியம்மா டிபன்‌ தயாரித்திருந்தார்‌. 

அவருக்கு மிகவும்‌ விருப்பமான இட்லி, மெதுவடை சுடச்சுடப்‌ 
பரிமாறப்பட்டது. தொட்டுக்‌ கொள்ளத்‌ தேங்காய்ச்‌ சட்னி. 

“நான்‌ நேத்து ராத்திரி பூராவும்‌ கண்ணே மூடலை சார்‌.”- 


பாரதியம்மா சொன்னார்‌. 


“புது இடமா இருந்ததால அப்படி இருந்திருக்கும்‌.”- சந்திர 

மோகன்‌ இட்லியை விண்டு வாயில்‌ போட்டபடி பேசினார்‌. 
்‌ “அதெல்லாம்‌ இல்லங்க. நடுராத்திரிக்குப்‌ பிறகு நான்‌ கேட்ட 

வினோதமான சத்தங்கள்தான்‌ காரணம்‌. வாட்கள்‌ ஒண்ணோட 
ஒண்ணு மோதிக்கறதும்‌, ஒரே குதிரைக்‌ குளம்படிச்‌ சத்தமுமா 
இருந்தது. ஏதோ ஒரு வரலாற்றுப்‌ படம்‌ பார்க்குற மாதிரி...”- 
பாரதியம்மாவின்‌ நினைவுக்கு எட்டியது வரை அது ஒரு வரலாற்றுப்‌ 
படம்தான்‌. 

“ஒருவேளை கனவு ஏதாவது...” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“இடையவே கிடையாது! சத்தம்‌ எல்லாம்‌ கேட்டது வடக்குப்‌ 
பக்கத்துலேர்ந்து. கூடவே யாரோ அலறுற மாதிரியும்‌, அழுற 
மாதிரியும்‌ கேட்டது. எனக்கென்னமோ பயமா இருக்குங்க."- 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 37° 


பாரதியம்மா தனது வலது கையை நெஞ்சில்‌ பதித்தபடி 
மேற்புறமாகப்‌ பார்த்தார்‌. 

“சரி... ஒண்ணு பண்ணுங்க. இனி விளக்கு ஒண்ணை ஏத்தி 
வையுங்க. நமக்கு விஷயம்‌ என்னன்னாவது புரியுமே. 
எப்படியிருந்தாலும்‌ இந்தக்‌ காலத்துல யாரும்‌ குதிரையில ஏறி 
வாளைத்‌ தூக்கிட்டு வரப்‌ போறதில்லை. அது உறுதி!”- ஆறுதல்‌ 
படுத்தினார்‌. 

“இன்னும்‌ ரெண்டு மூணு நாள்‌ பொறுத்திருந்து பார்க்கலாம்‌.”- 
பாரதியம்மா சொன்னார்‌. 


சந்திரமோகன்‌ அதற்குப்‌ பதில்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. 


சாப்பாட்டுக்குப்‌ பிறகு முற்றப்‌ பகுதிக்கு வந்தவர்‌ வடக்குப்‌ 
பக்கமாக நடக்க முயன்றபோது, கேட்‌ திறக்கும்‌ சத்தம்‌ கேட்டது. 


நடுவயது மனிதர்‌ ஒருவர்‌ மிகவும்‌ நிதானமாக நடந்து வந்தார்‌. 
காலி உடை அணிந்திருந்தார்‌. காவிவேட்டி கட்டி, காவித்‌ 
துண்டைத்‌ தோளில்‌ போட்டிருந்தார்‌. தாடி வளர்த்தியிருந்தார்‌. 
நம்பூதிரி. தேஜஸான முகம்‌. 


“நீங்கதான்‌ இந்த வீட்டுக்குச்‌ சொந்தக்காரர்‌ இல்லையா?” 
வந்தவர்‌ சந்திரமோகனிடம்‌ கேட்டார்‌. 

“ஆமாம்‌...” சந்திரமோகன்‌ வந்தவரை ஏறயிறங்கப்‌ பார்த்தார்‌. 

“உங்களைப்‌ பார்த்துச்‌ சில விஷயங்கள்‌ சொல்லணும்னு 
தோணுச்சு, அதான்‌ இளம்பி வந்தேன்‌. அதுல உங்களுக்குச்‌ சிரமம்‌ 
எதுவுமில்லையே?” வந்தவர்‌ விசாரித்தார்‌. 

“இரமம்‌ எதுவுமில்லை... வாங்க... இப்பிடி வந்து உக்காருங்க. 
நீங்க இப்படிச்‌ சொன்னதே எனக்குச்‌ சந்தோஷமா இருக்கு.” 

வந்தவர்‌ மரக்கட்டையால்‌ ஆன மிதியடி அணிந்திருந்தார்‌. 
சந்திரமோகன்‌ அவரை வரவேற்றார்‌. 

மிதியடியை வாசற்படியருகே கழற்றி வைத்துவிட்டு நம்பூதிரி 
வீட்டுக்குள்‌ நுழைந்தார்‌. 


உ3 தேவமோகினி 

“உட்காருங்க.” சந்திரமோகன்‌ கூறினார்‌. 

வந்தவர்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. 

“நான்‌ நினைச்ச மாதிரி இல்லை; உள்ளேயும்‌ அதே பழைமை 
தட்டுப்படுது.”- வரவேற்பு ஹாலிலிருந்த இருக்கைகள்‌ மற்றும்‌ 
ஊஞ்சலைப்‌ பார்த்தபடி பேசினார்‌ நம்பூதிரி. 


அதற்குள்‌ உட்புற வாசல்‌ அருகில்‌ வைத்திருந்த ஒரு சிலை 
அவரது கவனத்தைக்‌ கவர்ந்தது. 

சந்தேகத்துடன்‌ முகத்தைத்‌ திருப்பியவர்‌ சிற்ப வேலைப்‌ 
பாடுகள்‌ நிறைந்த இருக்கை ஒன்றில்‌ அமர்ந்தார்‌. 


“இந்த வீட்டுக்கு மேற்கதான்‌ என்‌ வீடு இருக்கு. *பூமேனி 
இல்லம்‌'னு பேர்‌. என்‌ பேரு தேவதத்தன்‌ நம்பூதிரி. கொஞ்சம்‌ 


கொஞ்சம்‌ ஜோசியமும்‌, மாந்திரீகமும்‌ தெரியும்‌. இதையெல்லாம்‌ 
நான்‌ நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான்‌ பயன்படுத்துவேன்‌."- 
வந்தவர்‌ பேசினார்‌. 


“ஏதாவது சாப்பிடுறீங்களா ?”- சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


“எதுவும்‌ வேண்டாம்‌! காலையில ஒரு டம்ளர்‌ பால்‌ 
சாப்பிடுவேன்‌. அப்புறம்‌ மதியம்‌ பன்னிரண்டு மணிக்குச்‌ சாப்பாடு. 
அப்பப்போ துளசியிலை போட்ட தண்ணீர்‌ -, இவ்வளவுதான்‌ 
என்னோட ஆகாரம்‌." 


“உண்மையிலேயே நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்பவும்‌ 
சந்தோஷமா இருக்கு.” 

“எனக்கும்‌ அப்படித்தான்‌. இந்தக்‌ கட்டடம்‌ எனக்கு 
ரொம்பவும்‌ பிடிச்சிருக்கு. ஆனா, நான்‌ இங்க வந்ததுக்கான 
காரணம்‌ வேற...”- திருமேனி சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. 

பக்கத்தில்‌ யாராவது இருக்கிறார்களா என்று அவர்‌ 
பார்ப்பதாக சந்திரமோகனுக்குத்‌ தோன்றியது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 396 


“இங்க என்னைத்‌ தவிர சமையலுக்கு ஒரு பெரியம்மா மட்டும்‌ 
தான்‌ இருக்கிறாங்க. அவங்களும்‌ இப்ப சமையலறையில 
இருக்கிறாங்க. நாம பேசறது அவங்களுக்குக்‌ கேட்காது.” 
- சந்திரமோகன்‌ விளக்கினார்‌. 


“அது போதும்‌ !'- திருமேனி பார்வையைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டார்‌. 


தேவதத்தன்‌ நம்பூதிரி முக்கியமான ஏதோ ஒரு விஷயத்தைச்‌ 
சொல்லப்‌ போகிறார்‌ என்று சந்திரமோகனுக்குத்‌ தோன்றியது. 
ஆவலுடன்‌ அவரையே பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 


“நான்‌ இப்பச்‌ சொல்லப்‌ போறது வேற யாருக்கும்‌ தெரிய 
வேண்டாம்‌. அதாவது, இந்த பங்களா கட்டி முடிச்ச பிறகு நான்‌ 
நடத்துற பெரும்பாலான பிரஸ்னங்கள்ல தவறு ஏற்படுது. அதிலயும்‌ 
நான்‌ இப்ப வந்திருச்கிறதுக்கு முக்கியமான காரணம்‌ ஒண்ணு 
இருக்கு. இன்னிக்கு காலையில ராசிப்‌ பலகையில சோழிகளை 
வெச்சபோது ஒரு சலனம்‌ ஏற்பட்டுச்சு. அதுவும்‌ குரு ஸ்தானத்துல 
இருந்த சோழிகள்‌, உயிருள்ளது மாதிரி நகர அரம்பிச்‌சிடுச்சுங்க. 
நம்பாம நான்‌ மறுபடியும்‌ ஊன்றிப்‌ பார்த்தேன்‌. நிஜம்தான்‌ அது!” 
- அவர்‌ பேச்சை நிறுத்தினார்‌. 


பிறகு அந்தக்‌ காட்சியை முன்னால்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்‌ 
பவரைப்‌ போல்‌ தொடர்ந்தார்‌ : “நான்‌ சொன்னதை ஒரு தடவை 
கற்பனை பண்ணிப்‌ பாருங்க.” ்‌ 


“நீங்க சொல்ற விஷயத்துக்கும்‌ இந்த பங்களாவுக்கும்‌ என்ன 
தொடர்பு இருக்கு?”- சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


“அந்தச்‌ சோழிகள்‌ ராசிப்‌ பலகையிலிருந்து இறங்கி இந்த 
பங்களாவை நோக்கித்தான்‌ வந்ததுங்க. நானும்‌ அதுங்களைப்‌ 
பின்தொடர்ந்தேன்‌. ஆச்சரியகரமான காட்சியை அப்பத்தான்‌ 
பார்த்தேன்‌. இந்த பங்களாவோட முற்றப்பகுதிக்கு வந்ததும்‌, 
ஒவ்வொரு சோழிக்கும்‌ இறக்கை முளைச்சது மாதிரி மேற்புறமா 
பறந்து உயர ஆரம்பிச்சதுங்க!” 


உ 40 தேவமோகினி 


“ஒருவேளை அது உங்களோட பிரமையா இருக்கலாம்‌.” 
- சந்திரமோகன்‌ கூறினார்‌. 


“நிச்சயமா கிடையாது! இது வை ்‌ ந்‌ 
ச ஆ ரயில எனக்கு இ 
மாதிரியான அனுபவம்‌ ஏற்பட்டதே இல்லை.” ப 


“நீங்க சொல்ல வர்றது..." 

“எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ப 
மாதிரியான பிரத்தியேக சக்திகள்‌ இருக்கி ஸ்‌. 
வள்‌: ருக்கிறதா...” திருமேனி 


சந்திரமோகன்‌ அவரையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார்‌. 


6 


“அப்படியானா ஒண்ணு செய்யுங்க...” 
கூறினார்‌. 


சந்திரமோகன்‌ 


“சொல்லுங்க!” 


உங்க இல்லத்துல பிரஸ்னம்‌ வெச்சபோதுதானே இப்படி 
நடந்தது... இப்ப இங்கேயே பிரஸ்னம்‌ பார்த்தா என்ன?” 


“சரி... அது இப்ப வேண்டாம்‌. நடுமத்தியானம்‌ ஆகிடுச்சு. 
சாயந்திரம்‌ பார்க்கலாம்‌.” திருமேனி ஒப்புக்‌ கொண்டார்‌. 


மறுபடியும்‌ ஒரு தடவை சுற்றுமுற்றும்‌ பார்த்துவிட்டு, 
அங்கிருந்து கிளம்பினார்‌ திருமேனி. ந 


மாலை ஐந்து மணியானபோது பிரஸ்னம்‌ (சோழி ஜோதிடம்‌) 
பார்ப்பதற்கான ஆயத்தங்களுடன்‌ வந்தார்‌ நம்பூதிரி. ஆவணி 
(ராசி)ப்‌ பலகையும்‌, சோழிகள்‌ அடங்கிய பையையும்‌ த்தல்‌ 
கொண்டு வந்திருந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 41௨ 


“கொஞ்சம்‌ தாமதமாயிடுச்சு. இன்னிக்கு வாடிக்கையாளர்கள்‌ 

அதிகம்‌. இருந்தாலும்‌ இங்க வந்து பிரஸ்னம்‌ பார்க்கிறது ரொம்ப 

முக்கியம்னு தோணிச்சு. அதுதான்‌ வந்துட்டேன்‌. எனக்கு ஒரு 
நிலவிளக்கு வேணுமே.” திருமேனி கேட்டார்‌. 


“கொண்டு வர்றேன்‌.” என்ற சந்திரமோகன்‌ மாடியை நோக்கி 
படிகளில்‌ ஏறத்‌ தொடங்கினார்‌. 


இருமேனி வரவேற்பு ஹாலில்‌ இருந்த சிற்பங்களைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

பழங்காலப்‌ பாணியிலான வெண்கலப்‌ பாத்திரங்கள்‌, 
விளக்குகள்‌ போன்றவற்றை ஓர்‌ அறையில்‌ போட்டுப்‌ பூட்டி 
வைத்திருந்தார்‌. 

அந்த அறையின்‌ கதவைத்‌ திறந்து உட்புறம்‌ பார்த்தபோது 
மிகவும்‌ விசித்திரமான காட்சியொன்று அவருக்குத்‌ தென்பட்டது. 
சந்திரமோகன்‌ சட்டென்று பின்வாங்கி நகர்ந்தார்‌. 

நிலவிளக்கின்‌ திரியை அப்போதுதான்‌ யாரோ ஏற்றியது போல்‌ 
ஜுவாலை மேற்புறமாக உயரத்‌ தொடங்கியது. அத்துடன்‌ அதன்‌ 
அருகிலிருந்து ஒரு நிழல்‌ போல்‌ யாரோ நகர்வதாகவும்‌ 
தோன்றியது. 

அப்படி நகர்ந்த உருவம்‌ தெளிவாகப்‌ புலப்படவில்லை. 
இருப்பினும்‌ அது ஒரு பெண்‌ உருவம்‌ என்பது மட்டும்‌ விளங்கியது. 


ஏற்றிய நிலவிளக்கை எடுத்துக்‌ கொண்டு சந்திரமோகன்‌ 
இருமேனியிடம்‌ வந்தார்‌. 

“போன உடனே திரும்பி வந்துட்டீங்களே... உங்களுக்கு 
யாராவது உதவி செஞ்சாங்களா என்ன ?” திருமேனி கேட்டார்‌. 


உண்மையைச்‌ சொல்வதா, வேண்டாமா என்று 
சந்திரமோகன்‌ ஒரு கணம்‌ தயங்கினார்‌. பிறகு உண்மையைச்‌ 
சொல்வது என்ற முடிவுக்கு வந்தார்‌. 


ப்ட்‌ தேவமோகினி 


“நான்‌ விளக்கை எடு 
தயாரா வெச்சிருந்தாங்‌ 4 
உரசினதாத்‌ தெரியலை.” 


கோயில்களோட பொருள்‌ 
கேட்டார்‌. 


“அதுல ஏதாவது பிரத்தியேகத்தன்மை இருக்குங்களா ?”- 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


“அந்த இடங்கள்ல குடியிருந்த தேவ-கந்தர்வ-யட்௪- 
கின்னராதிகளின்‌ சிற்பங்களையும்‌ கையோட 
வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க கொண்டு வந்ததுல அற்புகமான 
சக்திகள்‌ கொண்ட சிலைகளும்‌, சாதாரணமான சிலைகளும்‌ 
இருக்கு. யக்ஷி-கந்தர்வர்களோட சிலைகள்‌ முழுமையா 
பூர்த்தியாயிட்டா அதுல அவங்களோட சக்தி தானாகவே 
குடியேறும்கிறது ஐதீகம்‌. பிரஸ்னமும்‌ . அப்படித்தான்‌ சொல்லுது.” 


கொண்டு 


அவர்‌ சொன்னதற்கு ஆதாரமாக திருதர்‌ நகரிலுள்ள 
வடக்குநாதன்‌ கோயிலில்‌ இருந்த ஒரு மோகினி ஓவியத்தைப்‌ 
பற்றி ஐதிகமாலை (ஐதிகங்களின்‌ தொகுப்பு) புத்தகத்தில்‌ 
குறிப்பிட்டிருப்பதை எடுத்துரைத்தார்‌. 

“ஒருவேளை நீங்க கொண்டு வந்திருக்கிற சிற்பங்கள்லயும்‌, 
ஓவியங்கள்லயும்‌ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம்‌.” திருமேனி 
கூறினார்‌. 

“எப்படியிருந்தாலும்‌ ஆச்சரியம்தான்‌.” என்ற சந்திரமோகன்‌, 
தருமேனி கொண்டுவந்த பையைப்‌ பார்த்தார்‌. 

“சரி... நான்‌ பிரஸ்னம்‌ 
தெரிஞ்சுட்டுப்‌ போகுது.” 


பார்க்கிறேன்‌ என்ன, ஏதுன்னு 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 43% 

ஜோதிடம்‌ மற்றும்‌ மாந்திரீகத்தில்‌ தேர்ந்தவரான தேவதத்தன்‌ 
நம்பூதிரி, தான்‌ எடுத்து வந்த ஆவணிப்‌ பலகையை நிலவிளக்கின்‌ 
முன்னால்‌ வைத்தார்‌. 

பிறகு சோழிகளையும்‌ பரல்களையும்‌ ர பா எடுத்து 
தேவஸ்தானம்‌-குருஸ்தானங்களில்‌ வைத்தார்‌. கணக்கிட்டார்‌. 

மேற்கொண்டு கணக்கைச்‌ சரி பார்க்கத்‌ தொடங்கியபோது 
முற்றிலும்‌ எதிர்பார்க்காத சம்பவம்‌ ஒன்று நடந்தது. 

ராசிப்பலகை மெதுவாக அசையக்‌ தொடங்கியது. முறம்‌ 
ஒன்றை இரண்டு கைகளாலும்‌ பிடித்து உயர்த்துவது. போல்‌ 
மிகவும்‌ நிதானமாக அசைந்தது. 

பலகையில்‌ முறைப்படி அடுக்கப்பட்டிருந்த சோழிகளும்‌, 
பரல்களும்‌ இடம்பெயரத்‌ தொடங்கின. அதைத்‌ தொடர்ந்து ராசிப்‌ 
பலகை மெதுவாகத்‌ தரையிலிருந்து எழும்பத்‌ தொடங்கியது. 


தேவதத்தன்‌ நம்பூதிரி, தனது இரண்டு கைகளையும்‌ ராசிப்‌ 
பலகையின்‌ மீது அழுத்திப்‌ பிடித்தார்‌. ஆனால்‌, அதனால்‌ எந்த 
விதமான பலனும்‌ ஏற்படவில்லை. 

யானை ஒன்று தும்பிக்கையால்‌ உயர்த்துவதுபோல்‌ பலகை 
மேற்புறமாக உயரவே செய்தது. 


திருமேனி எவ்வளவோ யற்சி செய்தும்‌ ராசிப்பலகையைத்‌ 
தரைமீது நிறுத்திவைக்க முடியவில்லை. கடைசியாக 
ராசிப்பலகையிலிருந்து கையை எடுக்காவிட்டால்‌, வரவேற்பு 
ஹாலின்‌ மேற்புற மச்சில்‌ பொருத்தப்பட்டுள்ள வியாளி முகங்களில்‌ 
நம்பூதிரியின்‌ தலை மோதுமென்று தோன்றியது. 

உடனே அவர்‌ தனது பிடியை விட்டார்‌. 


மச்சுப்‌ பகுதி வரை உயர்ந்த ராசிப்பலகை திடுமென்று கீழே 
விழுந்து சோழிகள்‌ சிதறுமென்று தோன்றியது. 


உ 44 தேவமோகினி 


அப்போது கண்ணுக்குத்‌ தெரியாத ஏதோ ஒரு கரம்‌ தாங்கிப்‌ 


பிடித்ததுபோல்‌ பலகை தரையிலிருந்து ஓர்‌ அடி உயரத்திலேயே 


அந்தரத்தில்‌ நின்றது. 
பிறகு நிதானமாகத்‌ தரைமீது படிந்தது. தேவதத்தன்‌ 
நம்பூதிரியும்‌, சந்திரமோகனும்‌ பரஸ்பரம்‌ ஒருவரை ஒருவர்‌ பார்த்துக்‌ 
கொண்டனர்‌. என்ன பேசுவது என்று தெரியாமல்‌ இருவரும்‌ 
சற்றுநேரம்‌ திணறினர்‌. 
கடைசியில்‌ தேவதத்தன்‌ நம்பூதிரி பேசினார்‌: “இந்த 
பங்களாவில்‌ கொலை செய்யுறவங்களும்‌, காப்பாத்துறவங்களும்‌ 
இருக்காங்க.” 


சந்திரமோகனுக்கு எதுவும்‌ புரியவில்லை. எல்லாம்‌ 
விசித்திரமாகவும்‌, சுவாரஸ்யமாகவும்‌ இருந்தன்‌. 


“மேற்கொண்டு என்ன செய்யுறது?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 
_ தான்‌ மறுபடியும்‌ முயற்சி பண்றேன்‌. எப்படியும்‌ 
கண்டுபிடிச்சுடலாம்னு நம்புறேன்‌.” 
தேரம்‌ இருட்டிக்‌ கொண்டு வந்தது. வெளியே இருள்‌ 
நிறைந்திருந்தது. 


சர்மா முற்றத்தின்‌ தென்கிழக்கு மூலையிலுள்ள 
மாமரத்தின்‌ அடியில்‌ கனமான இருள்‌ மண்டியிருந்தது. 


அங்கு சந்திரமோகன்‌ சேகரித்து வைத்திருந்த சிலைகள்‌ சில 
இருந்தன. 


நாகங்களின்‌ வடிவில்‌ செதுக்கப்பட்ட சிலைகள்‌, காவுகளி 
லிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்டவை ஆகியவை மாமரத்தின்‌ 
அடியில்‌ இண்ணை கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. 

சட்டென்று அங்கு ஒருவித வெளிச்சம்‌ தோன்றியது. 

குத்துவிளக்கின்‌ இரி எரிந்த வெளிச்சம்தான்‌ அது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 456 
பாரதியம்மா அங்கு விளக்கு ஏற்றியிருப்பார்‌ என்று சந்திர 
மோகன்‌ நினைத்தார்‌. 

ஆனால்‌, அவர்‌ அப்போது வரவேற்பு ஹாலில்‌ விளக்கு ஏற்றிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

சந்திரமோகன்‌ சந்தேகத்துடன்‌ மாமரத்தின்‌ அடிப்பகுதியைக்‌ 
கவனித்தார்‌. அங்கு யாரும்‌ தென்படவில்லை. 

“அப்ப நான்‌ இளம்பட்டுங்களா? வர்ற வெள்ளிக்கிழமை 
வர்றேன்‌. அன்னிக்கு அமாவாசை. நாம இன்னொரு தடவை 
முயற்சி பண்ணிப்‌ பார்க்கலாம்‌.” 

திருமேனி கேட்டைத்‌ இறந்து வெளியேறினார்‌. 

மேற்குப்‌ புறத்தில்‌ பண்படுத்தப்படாத சாலை ஒன்று இருந்தது. 
அங்கு ஒரு பழைய ஆலமரமும்‌, அதையொட்டி மண்டபம்‌ ஒன்றும்‌ 
இருந்தன. அது ஐதீகங்கள்‌ உறங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ பகுதி. 

அந்த ஆலமரத்தை நெருங்கியபோது யாரோ தனக்குப்‌ 
பின்னால்‌ வருவதாகத்‌ இருமேனிக்குத்‌ தோன்றியது. 

இரும்பிப்‌ பார்த்தபோது அது ஒரு பெண்ணுருவம்‌ என்பது 
தெரிந்தது. 

“திருமேனி அந்தக்‌ கோவிலகத்துக்குப்‌ போயிட்டுவர்றீங்க 
இல்லையா ?”- தெளிவற்றதாகத்‌ தோன்றிய அந்தப்‌ பெண்ணுருவம்‌ 
கேட்டது. 

“டகாவிலகமா (நம்பூதிரி இல்லம்‌)?” திருமேனி கேட்டார்‌. 

“இப்ப ஏறத்தாழ அதுதான்‌ அந்த பங்களா!” 

இருமேனி பதில்‌ சொல்லவில்லை. 

“அங்க தேவை இல்லாததையெல்லாம்‌ குடிவெச்சிருக்காங்க. 
இனிமேல்‌ அதையெல்லாம்‌ சொல்லி என்ன பிரயோஜனம்‌? 
சிலதுக்கெல்லாம்‌ மூலஸ்தானம்‌ மாறியிருக்கு. எல்லாத்தையும்‌ 
முட்டாள்தனமா செஞ்சிருக்காங்க.” 


உ46 தேவமோகினி 


“சொல்றது புரியலை...” அடையாளம்‌ காண யா. 
உருவத்திடம்‌ திருமேனி சொன்னார்‌. ச்ஸ்‌ ன்ற 

நட்சத்திரங்களின்‌ ஒளியிலும்‌ ஆலிலைகளின்‌ இடைவெளி 
வழியாகவும்‌ ஊடுருவி வந்த நிலாவின்‌ சன்னமான வெளிச்சத்திலும்‌, 
தனக்கு முன்பாகச்‌ சற்றுத்‌ தொலைவில்‌ நின்று கொண்டிருக்கும்‌ 
நகைகள்‌ அணிந்த அந்த உருவத்தை அவர்‌ கவனித்தார்‌. 

பளபளக்கும்‌ வைரக்‌ கற்கள்‌ பதித்த கிரீடம்‌ அவளது 
தலையிலிருந்தது. காதுகளில்‌ நட்சத்திரங்களைத்‌ தொங்கவிட்டது 
போன்ற காதணிகள்‌. 


கழுத்துப்‌ பகுதியிலிருந்து தொடங்கி தொப்பூழ்க்கொடி 
மறையும்படியான நகைகள்‌. 

ஊன்றிப்‌ பார்த்தபோது அந்தப்‌ பெண்ணின்‌ பின்புறத்‌இல 

௯ £3 (1 
மேலும்‌ இரண்டு கைகள்‌ இருப்பது போல்‌ தெரிந்தது. லான 


பாரிஜாதப்‌ பூவின்‌ வாசனை எங்கிருந்தோ குப்பென்று வீசியது. 
“மேற்கொண்டு என்னதான்‌ செய்யுறது?”- இருமேனி கேட்டார்‌. 


“எல்லாத்துக்கும்‌ காரணம்‌ விதின்னு நினைச்சுக்க வேண்‌ 
தான்‌.” பதில்‌ கிடைத்தது. “ய Sp 


சட்டென்று அந்த உருவம்‌ மறைந்தது ்‌ ர்ந்‌ 
1 § : அதைத்‌ தொடர்ந்து 
மண்டபத்தை ஒட்டியிருந்த கருவறையின்‌ கதவும்‌ யது போல்‌ 
சத்தம்‌ திருமேனிக்குக்‌ கேட்டது. பட்டு அணல்‌ 
“தேவி... மகாமாயே/”- மேனியின்‌ i i 
மீறி உச்சரித்தது. ன பவம்‌ அது 
உடம்பு மொத்தமும்‌ ஒருகணம்‌ சிலிர்த்தது. 
திருமேனி வெளியேறிய சற்று நேரத்துக்குள்‌ டாக்டர்‌ 
திவாகரனும்‌, வாசந்தியும்‌ காரில்‌ அங்கு வந்து சேர்ந்தனர்‌. 
தனிை க்‌ குறைக்கக்‌ கொஞ்ச நேரமாவது மனிதத்‌ துணை 
அகப்பட்டதே என்று சந்திரமோகன்‌ ஆறுதலடைந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 47% 

வந்தவுடனேயே வாசந்தி படியேறி மாடிக்கு விரைந்தாள்‌. 
அந்தக்‌ கட்டடத்தை முழுவதுமாகப்‌ பார்க்க வேண்டுமென்ற 
டூர்வம்‌ அவளுக்கு ஏற்பட்டதுதான்‌ காரணம்‌. 

வராந்தாவில்‌ நடந்தவள்‌ சற்றுத்‌ தொலைவு சென்ற பிறகு 
கதவு ஒன்றைத்‌ தள்ளித்‌ திறந்தாள்‌. 

அது விசாலமான ஓர்‌ அறை. சுவரில்‌ சுவிட்சைத்‌ தேடி 
லைட்டைப்‌ போட்டாள்‌. 

சுவர்கள்‌ மரத்தாலானவையாக இருந்ததால்‌ வெளிச்சம்‌ 
மங்கலாக இருந்தது. 

அந்த வெளிச்சத்தில்‌ முழுமையான வடிவிலமைந்த மூன்று 
பஞ்சலோகச்‌ சிலைகள்‌ சுவருடன்‌ ஒட்டி இருப்பதைக்‌ கவனித்தாள்‌. 

அந்த மூன்று சிலைகளும்‌ அவள்‌ எப்போதோ பார்த்திருக்கும்‌ 
மோகினி சிலைகளைப்‌ போலவே இருந்தன. 

உடனேயே அவற்றை ஓவியமாக வரைய வேண்டும்‌ என்று 
இர்மானித்தாள்‌. 

அந்த அறையில்‌ வேறு எதுவும்‌ இல்லை. 

போவதற்கு முன்‌ மறுபடியும்‌ ஒரு தடவை வந்து அவற்றைப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்று நினைத்தவளாகத்‌ திரும்பி நடக்கத்‌ 
தொடங்கினாள்‌. 


திடுமென்று அவளிடமிருந்து அலறல்‌ ஒன்று எழுந்தது! 
அவளது பின்கழுத்தில்‌ நகங்கள்‌ ஆழ்ந்து இறங்குவது போல்‌ 


தோன்றியது. சட்டென்று இரும்பிய அவள்‌, பயத்தால்‌ நடுங்கத்‌ 
தொடங்கினாள்‌. 


உ 48 தேவமோகினி 


சுவருடன்‌, ஓட்டியிருந்த அந்த மோகினி சிலைகள்‌, இப்போது 
அவளுக்குப்‌ பின்புறம்‌ மிக நெருக்கத்தில்‌ நின்றிருந்தன. மறுபடியும்‌ 
அலற முயன்ற அவளது வாய்‌ முத்திரையிட்டது போல்‌ மூடிக்‌ 
கொண்டது! 


இதயத்துடிப்பின்‌ வேகம்‌ அதிகரித்தது. என்ன செய்வது என்று 
புரியாமல்‌ அவள்‌ ஒரு கணம்‌ தவித்தாள்‌. அந்த இடத்திலிருந்து 
ஓர்‌ எட்டுக்கூட எடுத்து வைக்க அவளால்‌ முடியவில்லை. 

திடுமென்று அவளுக்கு முன்பாக வாசலில்‌ நடுவயது மனிதர்‌ 
ஒருவர்‌ வந்து நின்றார்‌. அவர்‌ வலது கையை உயர்த்தி என்னமோ 
சொன்னார்‌. 


அவளுக்குப்‌ பின்னாலிருந்த உருவங்கள்‌ சட்டென்று 


மறைந்தன. அவை பழையபடி சுவரோடு சுவராகச்‌ சேர்ந்து நின்று 
காட்சியளித்தன. அதை வாசந்தி கவனிக்கவும்‌ செய்தாள்‌. 


அதுவரை நடந்ததெல்லாம்‌ வெறும்‌ பிரமை என்றுதான்‌ 
அவள்‌ நினைத்தாள்‌. காரணம்‌, அவள்‌ அப்போது கண்ட வடிவம்‌ 
வெள்ளி நூல்‌ போன்ற தலைமுடியும்‌, நெஞ்சு வரை வளர்ந்திருந்த 
தாடியும்‌, தட்சண்ணியம்‌ மிக்க கண்களையும்‌ கொண்ட ஒரு 
சன்னியாசியாக இருந்ததுதான்‌. 


கழுத்தில்‌ பருமனான ருத்திராக்ஷத்தால்‌ கோத்த முத்து 
மாலையும்‌, அதில்‌ ஆலிலை வடிவிலான லாக்கெட்டில்‌ ஓம்‌ என்ற 
எழுத்துகளும்‌ பொறிக்கப்பட்டிருந்தன. சணல்கயிறு போன்ற 
பூணூல்‌ தோளிலிருந்து கீழிறங்கி வயிறுடன்‌ ஒட்டிக்‌ கிடந்தது. 
காவிநிற உடையணிந்திருந்தார்‌. 

“யார்னு புரியலையே?” வாசந்தி கேட்டாள்‌. 


“என்‌ பெயர்‌ பிரம்மானந்தன்‌. ராஜகுரு என்று சொல்வார்கள்‌. 
உங்களை எனக்குத்‌ தெரியும்‌. திவாகரனோட மகள்தானே நீங்க?” 
- வந்தவர்‌ கேட்டார்‌. 


“ஆமாம்‌!"- அவள்‌ வியப்புடன்‌ பதிலளித்தாள்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 49% 


“இனி நீங்க கிளம்பலாம்‌. மேற்கொண்டு நீங்க பயப்பட 
வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. தேவை 
பில்லாம கண்டகண்ட இடத்துலயெல்லாம்‌ நுழையக்கூடாது. 
எல்லோரும்‌ ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா?” அவர்‌ 
எச்சரிக்கத்‌ தவறவில்லை. 

உடனே வாசந்தி அங்கிருந்து விரைந்து நடகீகத்‌ 
பிதாடங்கினாள்‌. உண்மையைச்‌ சொன்னால்‌, அவள்‌ உயிரைக்‌ 
கையில்‌ பிடித்துக்‌ கொண்டு ஓடினாள்‌ என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. 

பயந்து நடுங்கியபடி மாடிப்படிகளைக்‌ கடந்து ஓடி வந்த 
வாசந்தியைப்‌ பார்த்த சந்திரமோகன்‌ கேட்டார்‌: “ஏன்‌... என்ன 
நடந்தது?” 

அதற்குப்‌ பதில்‌ சொல்ல அவள்‌ சற்று நேரம்‌ எடுத்துக்‌ 
கொண்டாள்‌. 

“இந்த வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா ?"'- அவள்‌ 
எதிர்க்‌ கேள்வி கேட்டாள்‌. 

“பாரதியம்மா இருக்கிறாங்களே 

*அவங்களைக்‌ கேட்கலை. மேல்மாடியில நான்‌ ஒரு 
ஈன்னியாசியைப்‌ பார்த்தேன்‌.” இதைச்‌ சொல்லும்‌ போதுகூட 
அவள்‌ உடம்பு நடுங்கிக்‌ கொண்டிருந்தது. 

“உனக்கு அப்படித்‌ தோணியிருக்கும்‌. அப்படி யாருமே இங்க 
கிடையாது!” 

“ஓப்புக்க மாட்டேன்‌. நான்‌ என்‌ கண்ணாலேயே நேர்ல 
பார்த்தேனே?” அவள்‌ உறுதியான குரலில்‌ பேசினாள்‌. 

“அப்படி எதையாவது நீ பார்த்திருந்தா அதையெல்லாம்‌ 
உடனடியா மறந்துடு. அதுதான்‌ நல்லது! - சந்திரமோகன்‌ அவளிடம்‌ 
கூறினார்‌. 


5௦ தேவமோகினி 
“நான்‌ சொன்னது அவ்வளவும்‌ உண்மை. நம்பலேன்னா 
நீங்க என்கூட மேல வாங்க...”- அவள்‌ வற்புறுத்தினாள்‌. 


தான்‌ அவளிடமிருந்து எதையும்‌ மறைக்க விரும்பவில்லை 
என்பதை வெளிப்படுத்துவதற்காக, சந்திரமோகன்‌ அவளுடன்‌ 
மாடிப்படி ஏறினார்‌. 


மோகினி சிலைகள்‌ இருந்த அறைக்கு வந்தவள்‌, உள்ளே 
நுழைந்து லைட்டின்‌ சுவிட்சைத்‌ தட்டினாள்‌. 


அறைக்குள்‌ வெளிச்சம்‌ பரவியது. 

வாசந்தியின்‌ கண்களில்‌ வியப்பு படர்ந்தது. 

அந்த அறை சூனியமாக இருந்தது. அவள்‌ பார்த்த மூன்று 
மோகினி சிலைகள்‌ உட்பட எல்லாமே மாயமாக மறைந்துவிட்டன. 

“இதோ... இங்கதான்‌ நான்‌ அந்த மூணு சிலைகளையும்‌ 
பார்த்தேன்‌!” அவள்‌ குரல்‌ உறுதியாக ஒலித்தது. 

“... இந்த இடத்தில்தான்‌ நான்‌ சொன்ன சன்னியாசி நின்று 
கொண்டிருந்தார்‌.” என்றவள்‌ அந்த இடத்தையும்‌ கையால்‌ சுட்டிக்‌ 
காட்டினாள்‌. 

“வா போகலாம்‌...” சந்திரமோகன்‌ திரும்பி நடந்தபடி அவளை 
அழைத்தார்‌. 

வராந்தாவில்‌ சற்றுத்‌ தொலைவு. நடந்தவள்‌, சிற்ப 
வேலைப்பாடுகள்‌ நிறைந்த மற்றொரு கதவைத்‌ திறந்தாள்‌. 

அது ஆர்ட்‌ காலரி. 

இரகப்பிரவேச தினத்தன்று மேடையில்‌ வீணை வாசித்ததாகச்‌ 
கருதப்படும்‌ பெண்ணின்‌ சிலை அங்கு இருந்தது. 


வாசந்தி அங்கிருந்த சிலைகளைப்‌ பார்த்தபடி நடந்தாள்‌. . 


சட்டென்று திடுக்கிட்டவள்‌ போல்‌ ஓரிடத்தில்‌ நின்றாள்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 516 


“இதோ... இந்தச்‌ சிலைகளைத்தான்‌ நான்‌ அந்த அறையில 
பார்த்தேன்‌” 


“அதுக்குச்‌ சாத்தியமே கிடையாது! இதையெல்லாம்‌ இந்த 
அறைக்குள்ள கொண்டுவந்து வெச்சவனே நான்தான்‌! நான்‌ இந்த 
இல்லத்தை விலைக்கு வாங்கியபோது, நிலவறையில இருந்த 
சிலைகள்‌ இதெல்லாம்‌.” அப்போது அவருக்குச்‌ சட்டென்று ஒரு 
விஷயம்‌ நினைவுக்கு வந்தது. அந்த இல்லம்‌ ஒரு மந்திரவாதிக்குச்‌ 
சொந்தமானது. ஆனால்‌, அந்த விஷயத்தை அவர்‌ 
சொல்லவில்லை. 

“என்னமோ... என்னால எதையும்‌ நம்ப முடியலை. “வாசந்தி 
கூறினாள்‌. 


“ஒருவேளை நீ பார்த்ததாச்‌ சொன்ன சன்னியாசி இதை 
யெல்லாம்‌ இடம்‌ மாற்றம்‌ செய்திருக்கலாம்‌.” அவளுக்கு ஆறுதல்‌ 
அளிக்கும்‌ பொருட்டு சந்திரமோகன்‌ சொன்னார்‌. 


அதன்பிறகு வாசந்தி எதையும்‌ கேட்கவில்லை. அவள்‌ 
மனத்திலிருந்த பயம்‌ மொத்தத்தையும்‌ அடக்கி வைத்தாள்‌. 


அப்போது மோட்டார்‌ பைக்‌ ஒன்று கேட்டருகில்‌ வந்து 
நின்றது. அதிலிருந்து இறங்கிய ஒருவர்‌ பங்களாவை நோக்கி 
வந்தார்‌. 


திறந்து கிடந்த வாசலருகில்‌ வந்தவர்‌ நின்றார்‌. 
புதிய நபரைக்‌ கவனித்த சந்திரமோகன்‌ கேட்டார்‌?” யார்‌ நீங்க?” 


“மத்தியானமே இங்க வரணும்னு நெனைச்சேன்‌. தொழில்‌ 
முறையில நான்‌ ஒரு போட்டோகிராபர்‌." 


“உள்ளே வாங்க!”- சந்திரமோகன்‌ வரவேற்றார்‌. 


இரகப்பிரவேச நிகழ்ச்சிகளைப்‌ படம்‌ எடுப்பதற்காக ஏற்பாடு 
செய்யப்பட்டிருந்தவர்களில்‌ அவரும்‌ ஒருவர்‌. 


ஓஒ 52 தேவமோகினி 

உள்ளே வந்தவர்‌, தனது கையில்‌ இருந்த பிரீஃப்கேஸைத்‌ 
இறந்தார்‌. அதன்‌ உள்ளிருந்து எடுத்த மூன்று உறைகளை 
டீப்பாயின்‌ மீது வைத்தார்‌. 

சந்திரமோகனும்‌, வாசந்தியும்‌ கவரிலிருந்த போட்டோக்களை 
ஒவ்வொன்றாகப்‌ பார்க்கத்‌ தொடங்கினர்‌. இவாகரன்‌ முற்றத்தில்‌ 
நின்று கொண்டிருந்தார்‌. 

ஒரு கவரைப்‌ பிரித்துப்‌ பார்த்தபோது வாசந்தியின்‌ கண்களில்‌ 
சந்தேகம்‌ படர்ந்தது. 


“இதுல படங்கள்‌ எதையும்‌ காணோமே?” கேட்டாள்‌. 


சந்திரமோகன்‌ அந்த கவரை அவளிடமிருந்து வாங்கிப்‌ 


பார்த்தார்‌. உண்மைதான்‌. அதற்குள்‌ புகைப்படங்கள்‌ எதுவும்‌ இல்லை. 


“என்ன காரணத்தாலோ நடனம்‌ ஆடின காட்சிகள்‌ எதுவுமே . 


ஃபிலிமில பதியலை. ஒருவேளை ஃபிளாஷ்லைட்டோட 
மிஸ்டேக்கோ என்னவோ? நிச்சயமா ஃபிலிமோட மிஸ்டேக்‌ 
இல்லை. ஏன்னா, அந்த ரோல்ல எடுத்த மூணு படங்கள்‌ நல்லா 
தெளிவா வந்திருக்கு. உருவங்கள்தான்‌ பதியலை. அந்த இடத்தோட 
பின்னணி எல்லாம்‌ தெளிவா விழுந்திருக்கு.” போட்டோகிராபர்‌ 
சொன்னார்‌. 


அவர்‌ சொன்னது உண்மைதான்‌! 

நடனமாடிய எந்தப்‌ பெண்ணின்‌ உருவமும்‌ அவற்றில்‌ 
பதிவாகவில்லை. 

நெற்றியைச்‌ சுளித்தவாறே ஒவ்வொரு போட்டோவையும்‌ 
பார்த்தார்‌. அவருக்கும்‌ எதுவும்‌ விளங்கவில்லை. 

மொத்தத்தில்‌ ஏதேதோ சிக்கல்கள்‌ இருப்பதாகத்‌ தோன்றியது. 
பல விஷயங்கள்‌ பார்வையில்‌ தெரிகிறபடி மட்டும்‌ இல்லை. 
அதையும்‌ தாண்டி அமானுஷிகமாக என்னவெல்லாமோ தட்டுப்‌ 
படுகிறது. ஒருவேளை எல்லாம்‌ பிரமையாக இருக்குமோ என்று 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 53% 


ஆறுதலடையத்‌ தொடங்கும்போது மறுபடியும்‌ “உண்மைதான்‌... 
உண்மைதான்‌ !' என்று ஒவ்வொன்றாக மேலெமும்புகிறது. 


போட்டோகிராபர்‌ விடைபெற்றுப்‌ புறப்பட்டார்‌. 


“இவரைத்‌ தவிர இன்னும்‌ இரண்டு பேர்‌ போட்டோ 
எடுத்திருக்காங்க. அதையும்‌ பார்த்த பிறகு யோசிக்கலாம்‌” என்ற 
சந்திரமோகன்‌ அந்த கவர்களை டீப்பாயிலேயே வைத்துவிட்டு 
எழுந்தார்‌. 

“என்னம்மா இன்னிக்கு இங்கேயே தங்குறியா, இல்லை 
களம்புறியா?”- திவாகரன்‌ கேட்டார்‌. 

“நான்‌ இங்க தங்கலைப்பா; உங்ககூடவே வர்றேன்‌. பகல்‌ 
நேரத்துல பார்த்துக்கலாம்‌.” அவள்‌ ஏகத்துக்குப்‌ பயந்து 
போயிருந்தாள்‌. 

அவர்களை வழியனுப்பிவிட்டு வரும்போது கிழக்குப்‌ பக்கம்‌ 
இருந்த தேவி கோயில்‌ பகுதியில்‌ வெளிச்சம்‌ தென்பட்டது. 


மேல்‌ மாடிக்கு வந்து பார்த்தபோது அங்கிங்காக விளக்குகள்‌ 
எரிந்து கொண்டிருந்தன. கருவறைக்கு முன்புறமிருந்த 
கல்விளக்குகளிலும்‌ திரிகள்‌ எரிந்து கொண்டிருந்தன. 

இரவில்‌ சாப்பிடும்போது சந்திரமோகன்‌, சமையற்காரப்‌ 
பெண்மணியிடம்‌ கேட்டார்‌. “கோயில்ல என்னங்க விசேஷம்‌?” 

“இன்னிக்கு துர்க்கா அஷ்டமிநாள்‌. தேவி நீராடப்‌ போற 
நாள்‌. அவர்கூட மோகினிகளும்‌ பூதகணங்களும்‌ இளம்புவாங்க!” 
பாரதியம்மா பவ்வியமான குரலில்‌ பதிலளித்தார்‌. 


“ஓகோ... கோயிலுக்கு முன்னால இருக்கிற அந்தக்‌ 
குளத்துலதான்‌ தேவி நீராடுவாங்களா?” 


“ஆமாம்‌... நடுராத்திரிக்குமேல... அந்த நேரத்துல யாரும்‌ 
அங்க போகக்‌ கூடாது. போனா ஆபத்து. அதைப்‌ பார்க்கிறதோ, 
பார்க்க நினைக்கிறதோகூட ஆபத்துதான்‌!” 


54 தேவமோகினி 


'சந்திரமோகனுக்கு இதெல்லாம்‌ புதிய தகவல்களாக 
இருந்தன. அன்றிரவு படுத்துத்‌ தூங்கும்போது அந்தக்‌ கட்டடத்தில்‌ 
எங்கும்‌, எந்தவிதமான சத்தமும்‌ கேட்கவில்லை. 

ஆந்தையின்‌ அலறலோ, சுவர்க்‌ கோழிகளின்‌ ரீங்காரமோ 
கூடக்‌ கேட்கவில்லை. 

மோகினியும்‌ அன்று வரவில்லை! 

சந்திரமோகன்‌ நன்றாகத்‌ தூங்கினார்‌. 

விடியற்காலையில்‌ எழுந்து குளித்துவிட்டுக்‌ கோயிலுக்குப்‌ 
போனார்‌. 

்‌ முதல்‌ தடவை போனதைவிட இப்போது அரைமணி நேரம்‌ 
முன்னதாகவே வந்திருந்தார்‌. அப்போது சரியாகப்‌ பார்க்க முடியாத 
பெண்ணை, தெளிவாகப்‌ பார்ப்பதுதான்‌ அவரது நோக்கம்‌. 
கோயிலில்‌ விளக்கு ஏற்றியிருக்கவில்லை. இரவில்‌ 
ஏற்றியிருந்த திரிகள்‌ எரிந்து தீர்ந்துவிட்டிருந்தன. 

சற்று நேரத்துக்குப்‌ பிறகு அவள்‌ வந்தாள்‌. குளிர்ந்த 
விடியற்காலையில்‌ குளித்துவிட்டு ஈர உடையுடன்‌ இருந்தாள்‌. 
கருமையான நீண்ட தலைமுடி அவளது -பின்புற இடுப்பைத்‌ 
தாண்டி அலைந்தன. 

ஒரு சிலையின்‌ அழகும்‌ நுட்பமும்‌ இருந்தது அவளிடம்‌. 
அவள்‌, அவரை ஊன்றிக்‌ கவனித்தாள்‌. 

்‌ அவள்‌ விளக்கு ஏற்றுவதற்குத்‌ தடையாக இருக்க வேண்டாம்‌ 
என்பதற்காகப்‌ பலிக்கல்லின்‌ பக்கமாக ஒதுங்கி நின்றார்‌ 
சந்திரமோகன்‌. 

விளக்குகளை ஏற்றிவிட்டுப்‌ பிரசாதத்துடன்‌ அவள்‌ வந்தாள்‌. 

சந்திரமோகன்‌ அவளை நெருங்கினார்‌. 

இரவு நேரத்தில்‌ அவரிடம்‌ வந்த பெண்ணின்‌ அதே முகம்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 

“மாஇனிதானே உங்கபேரு?” அவர்‌ கேட்டார்‌. 

அவள்‌ சந்தேகத்துடன்‌ அவரை ஊன்றிக்‌ கவனித்தாள்‌. 

“அதே முகம்‌... எந்த ஒரு வித்தியாசமும்‌ இல்லை ?- அவரது 
மனம்‌ மந்திரித்தது. 

“நான்‌ கேட்டது புரியலைங்களா?” அவர்‌ மறுபடியும்‌ கேட்டார்‌. 

“இல்லை!” அவள்‌ மெதுவான குரலில்‌ பதிலளித்தாள்‌. 

சந்திரமோகனால்‌ அந்த பதிலை நம்ப முடியவில்லை. 

“அப்ப உங்க பேரு?”- அவர்‌ மேலும்‌ அவளை நெருங்கினார்‌. 
அவள்‌ சட்டென்று பின்புறமாக நகர்ந்து, கருவறைக்கு முன்பாக 
எந்தக்‌ காலத்திலோ விழுந்து இடந்த, யானைக்‌ கொட்டிலின்‌ 
தூண்‌ மறைவுக்குப்‌ போனாள்‌. 

சிற்ப வேலைப்பாடுகள்‌ நிறைந்த அதன்‌ உட்பகுதியில்‌ 
அவளைப்‌ போவவே தோற்றமளிக்கும்‌ மூன்று சிலைகள்‌ இருந்தன. 


அவள்‌ அசைவற்று நின்றால்‌, அவளுக்கும்‌ அந்தச்‌ 
ரிலைகளுக்கும்‌ எந்த வித்தியாசமும்‌ இருக்காதென்று தோன்றியது. 


“மபர்‌ மோகினின்னு என்கிட்டச்‌ சொன்னதா ஞாபகம்‌.”- 
இரவில்‌ தன்னிடம்‌ வந்த பெண்‌ அவள்தான்‌ என்று உறுதியாக 
நம்பிய அவர்‌, அவளைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌. 


அப்போதும்‌ சந்தேகம்‌ விலகாத முகத்துடன்‌ அவரைப்‌ பார்த்த 
வள்‌, “என்‌ பேரு தேவயானி!" என்றாள்‌. 

பிறகு திடுமென்று கருவறையின்‌ வலது புறமாக ஓடி 
சட்டென்று மறைந்தாள்‌. 

சந்திரமோகன்‌ உடனே அவளைப்‌ பின்தொடர்ந்து ஓடினார்‌. 
அதற்குள்‌ மோகினிப்‌ பாலைமரத்தின்‌ மறைவில்‌ அவளது உடை 
நகர்வதைக்‌ கவனித்தார்‌. 


8 


சந்திரமோகனும்‌ பாலை மரத்தை நோக்கி விரைந்தார்‌. 
அங்கு சுற்றுமதில்‌ சற்று இடிந்து கிடப்பதைக்‌ கவனித்தார்‌. 


மறுபுறத்தில்‌ மரங்களும்‌ புதர்களும்‌ மண்டி வளர்ந்திருந்ததால்‌ . 


அவ சட்டென்று மறைந்தாள்‌. அதனால்‌ சந்திரமோகனுக்கு 
அவள்‌ தட்டுப்படவில்லை. 


ஏமாற்றத்துடன்‌ திரும்பினார்‌. 


அவரைத்‌ தவிர வேறு யாரும்‌. அந்தக்‌ கோயிலுக்கு 
வருவதாகவும்‌ தெரியவில்லை. 


ம பங்களாவுக்குத்‌ திரும்பி வந்தபோது பாரதியம்மா 
சிற்றுண்டியுடன்‌ காத்திருந்தார்‌. 


பத்து மணியானபோது மாமாவின்‌ வீட்டுக்குப்‌ புறப்பட்டார்‌. 


\ சரியாக அதே நேரம்‌ ஜீப்‌ ஒன்று கேட்டுக்கு முன்னால்‌ 
வந்து நின்றது. 


அதிலிருந்து இரண்டுபேர்‌ இறங்கினார்கள்‌. 


கேட்டைத்‌ தாண்டி வந்த அவர்களில்‌ ஒருவனது தோளில்‌ 
காமிரா ஒன்று தொங்கிக்‌ கொண்டிருந்தது. 


சந்திரமோகன்‌, கைகாட்டிச்‌ சைகை செய்து ஜீப்பை உட்புறம்‌ 
கொண்டுவரச்‌ சொன்னார்‌. 
. ஜப்‌ அருகில்‌ வந்தபோது, புகழ்பெற்ற காலை நாளிதழ்‌ 
ஒன்றின்‌ பெயர்‌ அதில்‌ எழுதியிருப்பது தெரிந்தது. 


: “சொல்லாமக்‌ கொள்ளாம திடுதிப்புன்னு வந்து நிக்றெதுக்காக 
எங்களை மன்னிக்கணும்‌. இங்க வந்தா உங்களைச்‌ சந்திக்கலாம்னு 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 57% 
உறுதியாத்‌ தெரிஞ்சதால அப்படியே கிளம்பிட்டோம்‌.” கையில்‌ 
தடிமனான ஃபைல்‌ ஒன்றை வைத்திருந்தவர்‌ பேசினார்‌. 

“என்ன விஷயம்‌?”- சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“உங்களைப்‌ பத்தி ஒரு கட்டுரை எழுதணும்னு விரும்புறோம்‌. 
அப்படியே உங்களோட பங்களாவை சில போட்டோக்கள்‌ 
எடுக்கறதும்‌ எங்க திட்டம்‌”. 

“அப்படியா... முதல்ல உட்காருங்க!''- சந்திரமோகன்‌ 
வரவேற்றார்‌. 

அவர்கள்‌ வரவேற்பு ஹாலில்‌ அமர்ந்தனர்‌. 

பழைமையைப்‌ பிரஇபலித்த அந்த ஹால்‌ ஒரு நாடக மேடை 
மாதிரி இருந்தது. 

சந்திரமோகனது வாழ்க்கை வரலாற்றைக்‌ கேட்டறிந்தனர்‌. 
பிறகு போட்டோக்கள்‌ எடுத்தனர்‌. 

“எனக்கு விளம்பரம்‌ பிடிக்காது.” சந்திரமோகன்‌ கூறினார்‌. 

“இப்படிப்பட்ட - உங்களை மாதிரியானவங்களுக்காகவே 
நாங்க ஒரு புதுப்‌ பகுதியை ஆரம்பிச்சிருக்கோம்‌."- பைல்காரர்‌ 
சிரித்தபடி பேசினார்‌. 


போட்டோகிராபர்‌ மேல்‌ மாடியிலுள்ள சிற்பங்களை போட்டோ 
எடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. திடுமென்று அவர்‌ சந்திரமோகனிடம்‌ 
வந்தார்‌. 7 

“சார்‌... ஒரு நிமிஷம்‌! வந்து இந்தச்‌ சிலை பக்கத்துல 
நில்லுங்க.”- நடனமாடும்‌ ஒரு பெண்‌ சிலையருகே நின்றபடி 
போட்டோஇராபர்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 

அவரது வற்புறுத்தலுக்கு இணங்கி சந்திரமோகன்‌ அந்தச்‌ 
சிலையின்‌ அருகே வந்து நின்றார்‌. 

ஃபிளாஷ்லைட்‌ மின்னியது. 


“நன்றி சார்‌...” போட்டோகிராபர்‌ சொன்னார்‌. 


© 58 
தேவமோகினி 


வந்தவர்கள்‌ விடை பெற்றனர்‌. அதற்குப்‌ “இப்‌ ்‌ 
்‌ ச குப்‌ பி ப்ப 

செய்திருக்க வேண்டாமோ?” என்று ரகவ 
சந்திரமோகனுக்கு. ர 


இரண்டு நாள்களுக்குப்‌ பி) வரைப்‌ பர்‌ . 
வெளிவந்தது. 7 எனத கவ்‌ அரில்‌ இக்‌ 


"சிற்பங்களின்‌ தண்பன்‌!' என்று நடனமாடும்‌ பெண்‌ சிலைக்கு 
அருகே அவர்‌ நிற்கும்‌ படத்தை வெளியிட்டிருந்தனர்‌. அந்தக்‌ 
கட்டுரையின்‌ தலைப்பு “மாந்திரீக அரண்மனை !' என்று 
குறிப்பிடப்பட்டிருந்தது. 

அந்தக்‌ கட்டுரை ஏராளமானவர்களுக் [ i 
கல்லுல வர்களுக்கு அவரை அறிமுகம்‌ 


அன்று மாலை நேரத்தில்‌ டாக்டர்‌ திவாகரனின்‌ அழைப்பை 
ஏற்று அங்கு சென்றார்‌ சந்திரமோகன்‌. 
அங்கு விருந்தாளிகள்‌ வேறு சிலரும்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 


நகரசபை தொடர்பான ஏதோ விஷயத்துக்காக வர்‌ i i 
டர்‌ 1 ந்தி( னர்‌. 
நகரசபைத்‌ தேர்தல்‌ விரைவில்‌ நடக்கவிருந்தது. ன 


ன்‌ இவர்களை அறிமுகப்படுத்துறேன்‌...” திவாகரன்‌ நாயர்‌ 
அவர்களைப்‌ பார்த்தபடி சொன்னார்‌. ட்‌ 


்‌ “இவர்‌ ஜோஸப்‌ சாக்கோ, சமூக சேவகர்‌. இவர்‌ ஜகந்நாத 
டப்‌ நகரசபை கவுன்சிலர்‌. இந்த இருவருமே எனது நெருங்கிய 
தண்பர்கள்‌. என்றவர்‌ வந்தவர்கள்‌ பக்கமாகத்‌ திரும்பி, “மிஸ்டர்‌ 
சந்திரமோகனை நான்‌ உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய 
அவசியமில்லைனு நெனைக்கிறேன்‌. சரிதானே?” என்றார்‌. 


“வேண்டியதில்லை... தெரியும்‌ ப ட்‌ ம்‌ i 

ப யும்‌. நாங்க இப்ப வந்திருக்கிறது, 

வெறுமனே அறிமுகப்படுத்திக்க மட்டுமில்லை. நடக்கப்‌ க்க 

பண்டு தேர்தல்ல நீங்களும்‌, பங்கெடுக்கணும்‌. நீங்க அதுக்குப்‌ 
பாருத்தமானவர்னு எங்களுக்குத்‌ 0 "- J ்‌ 

தரப்‌ னி ளுக்குத்‌ தோணுது. - ஜகந்நாத வர்மா 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 59% 


“நீங்க சொன்னதைப்‌ பத்தி நான்‌ கொஞ்சம்‌ யோசிக்க 
வேண்டியிருக்கு. என்னோட குணம்‌ மத்தவங்க மாதிரி இல்லை” 
சந்திரமோகன்‌ பதிலளித்தார்‌. 

அவர்கள்‌ பேசுவதையெல்லாம்‌ வாசந்தி கவனித்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 

“இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீங்க ஒப்புக்கிட்டா மட்டும்‌ 
போதும்‌. மத்ததை நாங்க பார்த்துக்கிறோம்‌.”- ஜோஸப்‌ சாக்கோ 
சொன்னார்‌. 

“எனக்கு அரசியல்ல “அனா “ஆ'வன்னாகூடத்‌ தெரியாது. 
நிம்மதியான ஒரு வாழ்க்கையை விரும்பித்தான்‌ இங்க 
வந்திருக்கேன்‌.” சந்திரமோகன்‌ நழுவ முயன்றார்‌. 

ஆனால்‌, இறுதியில்‌ வந்திருந்தவர்களின்‌ வற்புறுத்தலுக்கு 
அவர்‌ இணங்கவே நேர்ந்தது. 

அவர்கள்‌ மகிழ்ச்சியுடன்‌ விடை பெற்றனர்‌. 

“ஏவ்வளவெல்லாம்‌ பேசிட்டோம்‌... இங்க நீங்க வந்து 
இவ்வளவு . நாளாகியும்‌ நம்ம ஆஸ்பத்திரியையே இன்னும்‌ 
பார்க்கலையே?” திவாகரன்‌ சொன்னார்‌. 

“அதுக்கென்ன... பார்த்துட்டாப்‌ போகுது.” 

“இன்னிக்கே கிளம்பிடலாம்‌. கேன்ஸர்‌ டெஸ்ட்டுக்காக ஒரு 
புது ஸ்கேனிங்‌ வந்திருக்கு. அதையும்‌ பார்த்துடலாம்‌.” 

“ஓகோ... கேன்ஸர்‌ வார்டும்‌ இருக்கா?” 

“அதை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம்‌ ஆகிடுச்சு. மற்ற 
இடங்கள்லேர்ந்து கைவிடுற நோயாளிகள்தான்‌ அதிகமா வர்றாங்க. 
சில சமயங்கள்ல ஓய்வுக்காக மட்டும்னுகூட வர்றாங்க.”- டாக்டர்‌ 
இவாகரன்‌ சொன்னார்‌. 

“சரி... இளம்பலாமா?”- சந்திரமோகன்‌ வாட்சைப்‌ பார்த்தார்‌. 
“மணி எட்டாடிடுச்சே. பாவம்‌... அங்க பாரதியம்மா மட்டும்‌ தனியா 
இருப்பாங்க. ஏற்கெனவே அவங்க ரொம்பவும்‌ பயந்து 


௨௦௦ தேவமோகினி 


போயிருக்காங்க. கனவுல, கண்டதையும்‌ பார்த்துட்டு மிரளுறாங்க.” 
- சந்திரமோகன்‌ சிரித்தபடி சொன்னார்‌. 


அவர்களுடன்‌ வாசந்தியும்‌ கிளம்பினாள்‌. 


ஏறத்தாழ ஐந்து ஏக்கர்‌ நிலப்பரப்பில்‌ அமைந்திருந்தது 
“ஸ்ரீவிஷ்ணு ஹாஸ்பிட்டல்‌.' நகரின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ அமைதி 
யான சூழலில்‌ கம்பீரமான கட்டடமாக எழும்பி நின்றிருந்தது. 
திவாகரன்‌ அமைதிக்காகவே அந்த இடத்தைத்‌ தேர்ந்தெடுத்திருந்தார்‌. 

முன்னர்‌ அந்தப்‌ பகுதி ஒரு தென்னந்தோப்பாக இருந்தது. 
தென்னை மரங்களுக்கு ஏதோ ஒரு நோய்‌ பீடித்துப்‌ பட்டுப்போகத்‌ 
தொடங்கியவுடன்‌ அவற்றை வெட்டிவிட்டுக்‌' கட்டடம்‌ 
எழுப்பியிருந்தனர்‌. 

ஆங்கில எழுத்தான “எல்‌' வடிவத்தில்‌ சற்றுப்‌ பெரிய இரண்டு 
மாடி கட்டடமும்‌, அதற்கு அருகிலேயே மற்றொரு இரண்டு மாடிக்‌ 
கட்டடமும்‌ இணைந்த பகுதிதான்‌ மருத்துவமனை. 


வாகனங்களை நிறுத்துவதற்காகத்‌ தனி இடம்‌ ஒதுக்கப்‌ 
பட்டிருந்தது. ஏறத்தாழ எல்லா அறைகளிலும்‌ நோயாளிகள்‌ 
இருந்தனர்‌. அங்கிருந்த எல்லா டாக்டர்களுக்கும்‌ சந்திரமோகனை 
அறிமுகம்‌ செய்து வைத்தார்‌ டாக்டர்‌ திவாகரன்‌. 

டாக்டர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ சந்திரமோகனின்‌ 
புதுமனை புகுவிழாவுக்கு வந்திருந்தவர்கள்தான்‌. அன்றைய 
பரபரப்பில்‌ நிதானமாக அறிமுகப்படுத்திக்‌ கொள்ள முடியவில்லை. 
வாசந்தி மற்றொரு லேடி டாக்டரிடம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தாள்‌. 

சந்திரமோகன்‌ கேன்ஸர்‌ வார்டுக்கு வந்தார்‌. மருத்துவமனை 
மொத்தமும்‌ சுத்தமாகப்‌ பராமரிக்கப்பட்டிருந்தது. 

ஒரு குழந்தை படுத்திருந்த அறைக்குள்‌ அவர்கள்‌ முதலில்‌ 
நுழைந்தனர்‌. 


ஐந்து வயதான பெண்‌ குழந்தை அது. அழகானதுங்கூட. 
குழந்தையைப்‌ பார்க்கும்போது அதற்கு எந்த நோயும்‌ இருப்பதாகத்‌ 
தெரியவில்லை. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 616 
சந்திரமோகன்‌ அந்தக்‌ குழந்தையின்‌ அருகில்‌ அமர்ந்தார்‌. 
கட்டிலில்‌ படுத்திருந்த குழந்தை அவரைப்‌ பார்த்துச்‌ சிரித்தது. 
“ஒரு மாசமா படுக்கைதான்‌ ! பிரெயின்‌ ட்யூமர்‌. 
எங்கெல்லாமோ கொண்டுபோய்ப்‌ பார்த்துட்டு, எல்லாரும்‌ 
கைவிட்ட பிறகு இங்க கொண்டு வந்திருக்காங்க. டியூட்டியில்‌ 
இருந்த டாக்டர்‌ ஆங்கிலத்தில்‌ சந்திரமோகனிடம்‌ கூறினார்‌. 


அப்போதும்‌ குழந்தை சிரித்துக்‌ கொண்டிருந்தது. 


சந்திரமோகன்‌ பதினைந்து நிமிட நேரத்தை அங்கு 
செலவிட்டார்‌. அதன்பிறகு எல்லா அறைகளையும்‌ அவசர 
அவசரமாகப்‌ பார்வையிட்டார்‌. 


2 
மணி ஒன்பதரையாகிவிட்டது. 


“நான்‌ கிளம்பட்டுமா? இனி அடிக்கடி வரலாமே?” 
சந்திரமோகன்‌ மற்ற டாக்டர்களிடமிருந்து விடைபெற்றார்‌. 

பங்களாவுக்கு வந்து சேர்ந்தபோது மணி பத்துக்கு மேலாகிவிட்டது. 

அவர்‌ வந்து சேர்ந்த சற்று நேரத்துக்குள்‌ டெலிபோன்‌ மணியடித்தது 

சந்திரமோகன்‌ ரிசீவரை எடுத்தார்‌. 

ஆஸ்பத்திரியிலிருந்து மற்றொரு டாக்டர்‌ தொடர்பு 
கொண்டார்‌. 

பிரெய்ன்‌ ட்யூமரில்‌ இத்தனை நாட்களாகப்‌ படுத்துக்‌ கிடந்த 
குழந்தை இப்போது சடக்கென்று எழுந்து உட்கார்ந்து பால்‌ 
சாப்பிட்டு, விளையாடிக்‌ கொண்டிருக்கிறது என்பதுதான்‌ தகவல்‌. 

சந்திரமோகன்‌ நெற்றியைச்‌ சுளித்துவிட்டுச்‌ சந்தேகத்துடன்‌ 
ரிசீவரை இராடிலில்‌ வைத்தார்‌. 

இதற்கு என்ன அர்த்தம்‌? 

“மிகவும்‌ மோசமான நிலையில்‌ மருத்துவ மனைக்கு வந்து, 
ஒரு மாதமாகப்‌ படுத்த படுக்கையாக இருந்த குழந்தை திடுமென்று 
எழுந்து உட்கார்ந்து விளையாடுகிறதா? 


e 62 தேவமோகினி 


மறுபடியும்‌ தொலைபேசி அலறியது. 
சந்திரமோகன்‌ ரிசீவரை எடுத்தார்‌. 


“அந்தக்‌ குழந்தை என்ன சொல்லுதுன்னா, யாரோ ஒரு 
அக்கா அந்தக்‌ குழந்தையோட தலையைத்‌ தடவினாங்களாம்‌. 
நீங்க வர்றதுக்கு முன்னாலயோ, வந்த பிறகோ அப்படி எந்தப்‌ 
பெண்மணியும்‌ ஆஸ்பத்திரிக்கே வரலை. இருந்தாலும்‌ 
குழந்தையோட தலைப்பகுதியை ஸ்கேன்‌ பண்ணத்‌ 
தீர்மானிச்சிருக்கோம்‌!”- டாக்டர்‌ அடுத்த தகவலைக்‌ தெரிவித்தார்‌. 

இரவுச்‌ சாப்பாட்டின்‌ போதுகூட அந்தக்‌ குழந்தை விஷயம்‌ 
தான்‌ அவரது மண்டையைக்‌ குடைந்து கொண்டிருந்தது. 

கடிகாரம்‌ பன்னிரண்டு தடவை ஒலித்தது. 

ஒருசில விநாடிகளுக்குள்‌ அறையில்‌ இலஞ்சிப்‌ பூவின்‌ மணம்‌ 
வீசியது. 

“என்ன... இவ்வளவு சீக்கரமாவா தூங்கிட்டிங்க?'' 
இனிமையான குரல்‌. 

வாசல்பக்கமாகத்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. 

மோகினி நின்று கொண்டிருந்தாள்‌. 

அவளது வழக்கப்படி அவள்‌ கட்டிலில்‌ வந்து அமர்ந்தாள்‌. 

“அந்தக்‌ குழந்தையைப்‌ பத்தியா யோசிக்கிறீங்க?” அவள்‌ 
கேட்டாள்‌. 


சந்திரமோகன்‌ வியப்புடன்‌ அவளைப்‌ பார்த்தார்‌! 


“அது எப்படித்‌ தெரிஞ்சது?”'- வியப்பு மாறாதவராக 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 63 


“நான்‌ ஒரு குழந்தையைப்‌ பார்த்தேன்‌. அழகான குழந்தை. 
அதனோட தலைமுடி எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? 
பட்டுநூல்‌ மாதிரி சன்னமா... வழுவமுன்னு...” அவள்‌ பேசினாள்‌. 

“இதெல்லாம்‌ எப்படித்‌ தெரிஞ்சது? நீ அந்தக்‌ குழந்தையைத்‌ 
தொட்டுப்‌ பார்ததியா?”. சந்திரமோகன்‌ விசாரித்தார்‌. 


அதற்கு அவள்‌ பதில்‌ சொல்லவில்லை. 
“நான்‌ கேட்டது...” அவர்‌, அவளது தோளைப்‌ பிடித்து 
உலுக்கினார்‌. 


“புரிஞ்சது. எனக்கு அந்தக்‌ குழந்தையை ரொம்பவும்‌ பிடிச்சுப்‌ 
போச்சு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்குத்‌ தாயாகிறது 
எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்‌ தெரியுமா?'' அவள்‌, அவரது 
தலைமுடிக்குள்‌ தனது விரல்களைச்‌ செலுத்தி அளைந்தபடி 
பேசினாள்‌. 

“என்ன... தாயாகணுமா?”- அவர்‌, அவளது விரல்களை 
வருடியபடி கேட்டார்‌. 

“ஐயோ வேண்டாம்‌... நான்‌ ஒரு பேச்சுக்குச்‌ சொன்னேன்‌.” 
அவள்‌ வசியமாகச்‌ சிரித்தாள்‌. 

“சரி... அதெல்லாம்‌ கிடக்கட்டும்‌. இந்த வீட்டுக்கு முன்புறமா 
இருக்கிற கோயில்ல இனமும்‌ காலையில விளக்கேத்துற வழக்கம்‌ 
உண்டு இல்லையா?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“யார்‌ சொன்னாங்க?”- அவள்‌ எதிர்க்கேள்வி கேட்டாள்‌. 

“யாரும்‌ சொல்லலை... நானே என்‌ கண்ணால பார்த்தேன்‌. 
பேரு தேவயானின்னு பொய்‌ வேற சொன்ன.” அவர்‌ கூறினார்‌. 

“தேவயானிங்கிறது நல்ல பேர்‌ இல்லையா?” அவள்‌ கேட்டாள்‌. 

“நல்லாத்தான்‌ இருக்கு!” 

“அதனாலதான்‌ அப்படிச்‌ சொன்னேன்‌.” 


௪64 தேவமோகினி 


“சரி, முதல்நாள்‌ ஒருத்தர்‌ வந்து உன்னை கூட்டிட்டுப்‌ 
போனாரே யார்‌ அவர்‌?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


“இந்த மாதிரி விஷயங்களைப்‌ பத்தியெல்லாம்‌ கேள்வி 
கேட்கக்‌ கூடாது. பார்க்காத மாதிரி இருந்துக்கணும்‌. அதுதான்‌ 
நல்லது!” அவள்‌ இயல்பாகப்‌ பதிலளித்தாள்‌. 


“ஏன்‌ அப்பம்‌ இருக்கணும்‌?” 

“சில . விஷயங்களை நாம அதிகமாத்‌ தெரிஞ்சுக்காம 
இருக்கிறது நல்லது!”- என்றவள்‌ அவரது நெற்றி வழியாக 
விரல்களைப்‌ பின்பக்கம்‌ கொண்டு சென்றாள்‌. 

அவரது கண்ணிமைகள்‌ மூடிக்‌ கொண்டன. ஒரு சில நிமி 
டங்களுக்குள்‌ அவர்‌ நல்ல உறக்கத்தில்‌ ஆழ்ந்தார்‌. 

காலையில்‌ கண்‌ விழித்தபோது அவளது உடலின்‌ சுகந்த 
வாசனை அவரது உடலிலும்‌ படிந்திருந்தது. 

அன்று மாலை வெளிவந்த செய்திப்‌ பத்திரிகையில்‌ 
“ஸ்ரீவிஷ்ணு ஆஸ்பத்திரியில்‌ பிரெய்ன்‌ ட்யூமரால்‌ பாதிக்கப்‌ 
பட்டிருந்த குழந்தை வியப்புக்குரிய வகையில்‌ குணமடைந்தது!' 
என்ற செய்தி முக்கியத்துவம்‌ கொடுத்து வெளியிடப்பட்டிருந்தது. 

செய்தியைப்‌ படித்த ராஜசேகரன்‌ உடனடியாகத்‌ தம்பியை 
அழைத்தார்‌. 

அவனும்‌ அந்தச்‌ செய்தியை ஏற்கெனவே படித்திருந்தான்‌. 

“இந்தச்‌ செய்தி உண்மையா? இல்லை, பரபரப்புக்கான 
ஸ்டண்ட்டா? இதை எப்படித்‌ தெரிஞ்சுக்கறது?”- ராஜசேகரன்‌ 
உண்ணித்தான்‌ கேட்டார்‌. 

“பத்திரிகை அலுவலகத்துலயே கேட்டுட்டாப்‌ போகுது.” 
“என்றவன்‌ தொலைபேசியை நோக்கி நடந்தான்‌. 

செய்தி உண்மைதான்‌ என்றும்‌ மறுநாள்‌ காலை மற்ற 
பத்திரிகைகளிலும்‌ செய்தி வெளியாகலாம்‌ என்றும்‌ தெரிவித்தனர்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 65% 


மட்டுமின்றி, ஸ்கேனிங்‌ செய்து பார்த்தபோது அந்தக்‌ 
குழந்தையின்‌ உடம்பில்‌ பிரெய்ன்‌ ட்யூமருக்கான சுவடே 
இல்லையென்பதும்‌ நிரூபணமானது என்ற தகவலும்‌ தெரியவந்தது. 

“இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும்‌ இல்லை. ஒருவேளை 
அந்தக்‌ குழந்தைக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு நோய்‌ 
இல்லாம இருக்கலாம்‌. வேற ஏதாவது நோய்க்காகச்‌ சிகிச்சை 
எடுத்திருக்கலாம்‌. டாக்டர்கள்‌ தவறாக்கூட டயக்னைஸ்‌ 
செய்திருக்கலாம்‌.”- ராஜசேகரன்‌ இப்படித்‌ தனக்குத்தானே ஆறுதல்‌ 
படுத்திக்‌ கொள்ள முயன்றார்‌. 

ஆனால்‌, மறுநாள்‌ “ஆச்சரியம்‌ ஆனால்‌, உண்மை! என்ற 
தலைப்பில்‌ எல்லாப்‌ பத்திரிகைகளிலும்‌ அதே செய்தி 
வெளியானதும்‌ அவர்‌ நிம்மதி இழந்தார்‌. 

உண்மையை அறிந்துவரும்‌ பொறுப்பைத்‌ தம்பியிடமே 
ஒப்படைத்தார்‌. 

நாராயணன்‌ உண்ணித்தான்‌ ஸ்ரீவிஷ்ணு ஹாஸ்பிட்டலில்‌ 
வேலை பார்க்கும்‌ ஒரு டாக்டரின்‌ வீட்டுக்குச்‌ சென்றான்‌. 

விசாரித்தபோது எல்லாமே உண்மைதான்‌ என்பது 
ஊர்ஜிதமானது. 

ஆஸ்பத்திரியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அது ஓர்‌ ஆச்சரியம்‌ என்றும்‌, 
அந்தக்‌ குழந்தையின்‌ பெற்றோர்‌ ஏதேதோ கோயில்களுக்கு 
வேண்டுதல்‌ செய்திருந்ததாகவும்‌ ஒருவேளை அதனால்கூட இந்த 
அற்புதம்‌ நிகழ்ந்திருக்கலாம்‌ என்றும்‌ கூறினர்‌. 

“அப்படியானால்‌, இதுல ஏதோ மர்மம்‌ இருக்கு. அந்த 
பங்களாவோட கிரகப்பிரவேசத்தன்னிக்கு நாம போட்ட திட்டம்‌ 
வீணாப்‌ போச்சு இல்லையா? அந்த போட்டோகிராபர்‌ மர்மமான 
முறையில்‌ இறந்துபோனது ஞாபகமிருக்கா? அதன்‌ பிறகும்‌ அங்க 
நடனம்‌ நடந்ததே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல ஏதேதோ 
ரகசியங்கள்‌ இருக்கு. அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்‌.”- 
ராஜசேகரன்‌ உண்ணித்தான்‌ தம்பியிடம்‌ சொன்னார்‌. 


௨6 தேவமோகினி 


“முயற்சி பண்ணலாம்‌. அந்த வீட்டுல வேலை செய்யுற 
பாரதியம்மாவை எனக்குத்‌ தெரியும்‌. அவங்க ஹாஸ்டல்ல வேலை 
செய்யும்போதே எனக்குப்‌ பழக்கம்‌. அவங்க கட்ட விசாரிக்கிறேன்‌.”- 
தம்பி துப்பறிவதில்‌ உற்சாகமானான்‌. 


பாரதியம்மா இனமும்‌ மாலை நேரத்தில்‌ கோயிலுக்குப்‌ 
போவது தெரிந்து, ஒருநாள்‌ கோயிலுக்குப்‌ போகும்‌ வழியிலேயே 
மடக்கினான்‌. பங்களாவின்‌ இழக்குப்புறமிருந்த கோயிலுக்குத்‌ தான்‌ 
அவர்‌ போய்க்‌ கொண்டிருந்தார்‌. 

“அந்த வீட்டுல ராத்திரி காலங்கள்ல என்னென்னவோ 
நடக்குது. சில சமயம்‌ பயமா இருக்கும்‌. ஒரு பொண்ணோட 
குரலை நடுராத்திரியில அவரோட அறையில கேட்டிருக்கேன்‌.” 
- பாரதியம்மா சொன்னார்‌. 

“அது எப்படி உங்களுக்குத்‌ தெரிஞ்சது?” நாராயணன்‌ கேட்டான்‌. 

“தனியாத்தானே இருக்கோம்‌. ஒதுக்குப்புற வீடு. விளக்கு 
எரியுதே, என்னன்னு ஒருநாள்‌ பார்க்கப்‌ போனேன்‌. ஒரு 
பொண்ணோட குரல்‌ கேட்டதும்‌ நமக்கு எதுக்கு வம்புன்னு திரும்பி 
வந்துட்டேன்‌.”- வெட்கம்‌ கலந்த சிரிப்புடன்‌ அவர்‌ நாராயணனைப்‌ 
பார்த்தார்‌. 

“சரி... கவனமா இருங்க. அந்த வீட்டுக்காரரோட ஒவ்வொரு 
நடவடிக்கையையும்‌ தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எப்பப்ப, 
என்னென்ன செய்யணும்னு அண்ணனுக்குத்‌ தெரியும்‌." 
- நாராயணன்‌ அவருக்கு உற்சாகமூட்டினான்‌. எனவே அப்படியே 
நடப்பதாக அவரும்‌ ஒப்புக்‌ கொண்டார்‌. 

எல்லாவற்றையும்‌ அப்படியே அண்ணனிடம்‌ வந்து 
சொல்லவும்‌ செய்தான்‌. 

“அந்த பங்களாவுக்குப்‌ பின்னால ஒரு ஜோசியர்‌ இருக்கிறார்‌ 
இல்லையா? அவரை ஒரு தடவை போய்ப்‌ பார்‌. நம்பூதிரிதான்‌. 
அவர்‌ ஏதாவது தகவல்கள்‌ தரலாம்‌.” ராஜசேகரன்‌ சொன்னார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 67% 


அதையொட்டி நாராயணன்‌, தேவதத்தன்‌ நம்பூதிரியின்‌ 
வீட்டுக்குப்‌ போனான்‌. 


நாராயணன்‌ அவரது வீட்டை அடையும்போது, தேவதத்தன்‌ 
தேவபிரஸ்னம்‌ பார்ப்பதற்காக எங்கோ புறப்பட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. 

“வாங்க... வாங்க... என்ன தம்பி இந்தப்‌ பக்கம்‌ ?”- நம்பூதிரி 
விசாரித்தார்‌. 


“அண்ணன்‌ சொல்லியனுப்பினார்‌!” 


“முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வெளியில கிளம்புறேன்‌. 
என்ன விஷயம்‌ சொல்லுங்க...”- நம்பூதிரி கேட்டார்‌. 


“ஒண்ணுமில்லை... உங்க வீட்டுக்குப்‌ பின்னால இருக்கிற 
புது பங்களாவைப்‌ பத்தித்‌ தெரிஞ்சுட்டு வரச்‌ சொன்னார்‌. 
என்னென்னமோ சேதியெல்லாம்‌ காதுல விழுந்தது. உங்களைக்‌ 
கேட்டா தெரியுமேன்னுதான்‌ வந்தேன்‌.” 


“ஓ... அந்த பங்களாவைப்‌ பத்தியா? அதைப்‌ பத்தி எதுவும்‌ 
பேசாம இருக்கிறதுதான்‌ நல்லது. அந்த வீட்டுக்காரர்‌ என்ன 
முடிவுல அங்க தங்கியிருக்கார்னு தெரியலை. இந்த அண்ட 
சராசரத்துல இருக்கிற மொத்த துர்த்தேவதைகளும்‌ அதுக்குள்ள 
இருக்கு.” திருமேனி அவ்வளவாக ஆர்வமில்லாமல்‌ பேசினார்‌. 


“ஓரளவுக்கு அது எங்களுக்கும்‌ தெரியுது. அதுக்காக 
அதையெல்லாம்‌ அப்படியே விட்டு வெச்சுடலாமா என்ன? அதுக்கு 
ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண வேண்டாமா? நீங்க நெனைச்சா 
அது நடக்குமே!”- நாராயணன்‌ கொக்கி போட்டான்‌. 


“நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. என்னால அது முடியாது! 
நான்‌ நல்ல விஷயங்களை மட்டும்தான்‌ செய்யுறேன்‌. ருத்ரப்‌ 
பிரேதாதிகளோட நான்‌ சகவாசம்‌ வெச்சுக்கக்‌ கூடாது. வேணும்னா 
அதுக்கு ஏற்ற ஒருத்தரை நான்‌ சொல்றேன்‌. அவர்‌ கிட்ட 
அடங்காத துர்த்தேவதைகளே இல்லைனு சொல்லலாம்‌! 
அவ்வளவு கெட்டிக்காரர்‌!”- திருமேனி சொன்னார்‌. 


த: தேவமோகினி 

“யாரது... சொல்லுங்க! மிச்சத்தை நாங்க பார்த்துக்கிறோம்‌.” 
நாராயணன்‌ ஆர்வத்துடன்‌ கேட்டான்‌. 

“கொஞ்சம்‌ வடக்குப்‌ பக்கம்‌. பாலக்காடு போகணும்‌. அங்க 
காஞ்ஞிரங்காட்டு மனைன்னு ஒரு இல்லம்‌ இருக்கு. அவரோட 
பேர்‌ பத்ரன்‌ தம்பூதிரி. அவர்கிட்டச்‌ சொல்லிட்டா, அந்த 
பங்களாவுல இருக்கிற மொத்த சக்திகளையும்‌. கூட்டிக்‌ கொண்டு 
போயிடுவார்‌. ருத்ர மாந்திரீகம்‌ பண்றதுல ரொம்பக்‌ கெட்டிக்காரர்‌. 
ஹோமம்‌ பண்ணி, வெத்தலையைக்‌ கீறிப்‌ போட்டாருன்னா, 
எல்லாம்‌ அடங்கிடுச்சுன்னு அர்த்தம்‌!” 

“ரொம்ப நன்றி! உடனேயே போய்ப்‌ பார்த்துடறோம்‌.” 
* நாராயணன்‌ அவரிடம்‌ விடைபெற்றுப்‌ புறப்பட்டான்‌. 

அண்ணனிடம்‌ தெரிவித்தான்‌. 

“சரி... நீ உடனே கிளம்பு. விஷயத்தை யார்கிட்டயும்‌ 
மூச்சுவிடக்‌ கூடாது.” ராஜசேகரன்‌ எச்சரித்தார்‌. 

நாராயணன்‌ ஆயத்தத்துடன்‌ புறப்பட்டான்‌. 

பஸ்ஸில்‌ நெடுந்தொலைவு பயணம்‌ செய்து கடைசியில்‌ ஓர்‌ 
ஆலமரத்தைச்‌ சுற்றி வந்து நிற்கும்‌ நான்கு முனைச்‌ சந்திப்பில்‌ 
அவன்‌ இறங்கினான்‌. 

அதன்‌ பிறகு ஒற்றையடிப்‌ பாதைதான்‌. பாதை ஆரம்பிக்கும்‌ 
இடத்தில்‌ டீக்கடை ஒன்றும்‌ பெட்டிக்‌ கடை ஒன்றும்‌ இருந்தன. 

மாலை நேரமாகியிருந்தது. 

இன்னும்‌ மின்சாரம்‌ வந்து சேராத ஒரு கிராமமாக இருந்தது. 

மக்கடைக்குள்‌ நுழைந்து, டீ தருமாறு கேட்டான்‌. 


மசால்வடை ஒன்றைப்‌ பிட்டு வாயில்‌ போட்டவாறே 
காஞ்ஞிரங்காட்டு மனையைப்‌ பற்றி விசாரித்தான்‌. 

பக்கத்து பெஞ்சில்‌ அமர்ந்து பீடி புகைத்துக்‌ கொண்டிருந்த 
ஒருவர்‌ அவனுக்குப்‌ பதிலளித்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 69% 

“இதோ இந்தச்‌ செம்மண்‌ பாதை முடியுற இடம்‌ ஒரு 
கோயிலுக்கு முன்னால. சாமுண்டி கோயில்னு அதுக்குப்‌ பேரு. 
அங்கேருந்து பார்த்தாலே மனை தெரியும்‌. பூஜையறை வாசல்ல 
எப்பவும்‌ விளக்கு எரிஞ்சுட்டிருக்கும்‌ !” 

பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு, கடைக்காரரிடம்‌ பணம்‌ 
கொடுத்துவிட்டுப்‌ புறப்பட்டான்‌ நாராயணன்‌. 

அவர்‌ குறிப்பிட்ட கோயிலை அடைந்தான்‌. இருபுறமும்‌ 
தலையை உயர்த்திப்‌ பார்த்தபோது ஓரிடத்தில்‌ பிரகாசம்‌ 
தட்டுப்பட்டது. தயங்கவில்லை. நேராக அதை நோக்கி நடந்தான்‌. 

தெருவாசற்படி தாண்டி முற்றத்தை அடைந்தான்‌. 

பூஜையறை வாசலில்‌ எரிந்து கொண்டிருந்த விளக்கின்‌ 
அருகே யாரோ உட்கார்ந்திருந்தனர்‌. 

ஒரு பெண்‌ உருவம்‌. 

“யாரு... ஓகோ நாராயணன்‌ உண்ணித்தானா? வாங்க... 
இப்படி வந்து உட்காருங்க! நான்‌ திருமேனியைக்‌ 
கூட்டிட்டுவர்றேன்‌!” அவள்‌ ஒரே மூச்சில்‌ பேச, வரவேற்றாள்‌. 


நாராயணன்‌ திகைப்பில்‌ ஆழ்ந்தான்‌ 
10 


அவளது கேள்வி நாராயணனை வியப்பு அடையச்‌ செய்தது 
என்றால்‌, அதற்குப்‌ பிறகு நடந்தது அதைவிட வியப்பு அடைய 
வைத்தது. . 


உட்கார்ந்த இடத்திலிருந்து அந்த உருவம்‌ எழுந்தது. அது 
திரும்பி நடந்தபோது இடுப்பைத்‌ தாண்டி வளர்ந்திருந்த 
அடர்த்தியான தலைமுடி அதன்‌ பின்புறத்தை முற்றிலுமாக 
மறைத்துவிட்டது. 


உ 70 தேவமோகினி 

வராந்தாவில்‌ இருந்த சன்னமான வெளிச்சத்தில்‌ அவள்‌ 
நடக்கவில்லை... நகர்ந்து கொண்டிருப்பதாக அவனுக்குத்‌ 
தோன்றியது. 

அந்த உருவம்‌ கண்ணிலிருந்து மறைந்த சற்று நேரத்தில்‌ 
தேடி வந்த நபர்‌ எதிர்ப்பட்டார்‌ - பத்ரன்‌ நம்பூதிரி. 

வந்தவர்‌ நிலவிளக்கின்‌ ' திரியைச்‌ சற்றுத்‌ தூண்டிவிட்டு 
அமர்ந்தார்‌. 

விளக்கு வெளிச்சம்‌ அவரது வலதுபுற முகத்தில்‌ மட்டும்‌ 
பதிந்தது. 


குத்திட்டு நிற்கும்‌ தலைமுடி. நெற்றியின்‌ மையத்திலிருந்து 
கீழ்ப்புறமாக வளைந்து இறங்கும்‌ மூக்கு. குரூரம்‌ வழியும்‌ கண்கள்‌. 


ஒட்டிக்கிடந்த கன்னப்‌ பகுதியில்‌ தாடை எலும்புகள்‌ துருத்திக்‌ 
கொண்டிருந்தன. 

அகன்ற காது மடல்கள்‌. 

புத்ரன்‌ நம்பூதிரியின்‌ முகம்‌ ஒரு குதிரையினுடையது போலவே 
இருந்தது. 

“ஆள்‌ யாருன்னு புரிஞ்சிடுச்சு. வந்திருக்கிற நோக்கத்தை 
மட்டும்‌ சொல்லுங்க.” நம்பூதிரியின்‌ கனமான குரல்‌ ஒலித்தது. 

நாராயணன்‌ எல்லாவற்றையும்‌ விளக்கினான்‌. 

“நீங்க சொன்னதை வச்சுப்‌ பார்த்தா அவருக்கு எந்த ஒரு 
சக்தியும்‌ கிடையாது. வேற யாரோ கூட இருக்கிறாங்க. கொஞ்சம்‌ 
இருங்க... இதோ வந்துடுறேன்‌. அது யார்னு தெரியணும்‌ 
இல்லையா?" நம்பூதிரியின்‌ கண்ணிமைகள்‌ மேற்புறமாக 
உருண்டன. 


“எப்பப்‌ புறப்படலாம்‌ ?” நாராயணன்‌ உண்ணித்தான்‌ 
கேட்டான்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 71% 


“இனிமேல்‌ விடியற்காலையிலதான்‌ முடியும்‌. இன்னிக்குப்‌ 
போறதுக்கு வண்டி வசதி இல்லை. ராத்திரி இங்கேயே 
தங்கிடுங்க...” பத்ரன்‌ நம்பூதிரி கூறினார்‌. 

முற்றத்தின்‌ வலதுபுறமிருந்த சவுக்கையை, அவன்‌ ஓய்வு 
எடுப்பதற்காகச்‌ சுட்டிக்காட்டினார்‌. 

அவனது இரவு உணவைக்‌ கொண்டுவந்து கொடுத்தது, 
அவன்‌ முதலில்‌ சந்தித்த பெண்மணிதான்‌. 

சங்கிலி விளக்கின்‌ வெளிச்சத்தில்‌ அந்தப்‌ பெண்மணி உணவு 
பரிமாறும்போது நாராயணன்‌ யதேச்சையாக அவளது 
பாதங்களைக்‌ கவனித்தான்‌. 

சந்தேகத்தைப்‌ போக்கிக்‌ கொள்வதற்காக மறுபடியும்‌ 
பார்த்தான்‌. 

அவனது உடம்பு நடுங்கியது. 

அதன்‌ பாதங்கள்‌ இரண்டும்‌ பின்புறமாகத்‌ திரும்பியிருந்தன. 
குதிகால்‌ முன்புறமும்‌, விரல்கள்‌ பின்புறமாகவும்‌ நேர்மாறாக 
இருந்தன. 

அது மட்டுமின்றி, அந்தப்‌ பாதங்களும்‌ தரையிலிருந்து 
மூன்றங்குல உயரத்தில்‌ அந்தரத்தில்‌ நின்றிருந்தது. 

எதிர்ப்புறத்தில்‌ மற்றோர்‌ அதிசயம்‌! 

அந்த உருவத்துக்கு நிழலே இல்லை. 

அவனது முக உணர்வுகளைக்‌ கவனித்த அவள்‌ கேட்டாள்‌: 
“ஏன்‌... என்னமோ போல இருக்குறீங்க?” 

உடனே அவனது பார்வை, அவளது பாதங்களின்‌ மீது 
பதிந்தது. 

அதை உணர்ந்து கொண்டாற்போல்‌ அவள்‌ அங்கிருந்து 
சட்டென்று கிளம்பிப்‌ போனாள்‌. 


உ 72 தேவமோகினி 


மறுநாள்‌ காலையில்‌ இருவருமாகப்‌ பயணத்தைத்‌ 
தொடங்கினர்‌. 


தேவதத்தன்‌ நம்பூதிரியின்‌ இல்லத்துக்குத்தான்‌ நேராகச்‌ 
சென்றார்‌ பத்ரன்‌ நம்பூதிரி - நாராயணனிடம்‌ வீட்டுக்குப்‌ போகுமாறு 
சொன்னார்‌ பத்ரன்‌. 

தேவதத்தனிடம்‌ வெகுநேரம்‌ பேசினார்‌ பத்ரன்‌. 
பிரஸ்னத்தின்போது தனக்கு நேர்ந்ததையெல்லாம்‌ தேவதத்தன்‌ 
குறிப்பிடத்‌ தவறவில்லை. 


“நீங்க சொல்றதை வெச்சுப்‌ பார்த்தால்‌, அவள்‌ சாதாரணமான 
ரகமாகத்‌ தோன்றவில்லை. எப்படிப்பட்டவளா இருந்தாலும்‌ 
என்கிட்ட அடங்கிப்‌ போகாம இருக்க முடியாது! ஒருகை 
பார்த்துடலாம்‌.” பத்ரன்‌ நம்பூதிரி தன்னம்பிக்கையுடன்‌ தனது 
நெஞ்சை வருடியபடி பேசினார்‌. 

பல்லியின்‌ சின்னஞ்சிறிய எலும்புத்‌ துண்டுகளுடன்‌ அதன்‌ 
மண்டையோட்டையும்‌ சேர்த்துக்‌ கோத்து அவர்‌ போட்டிருந்த 
செயினுடன்‌ கூடிய லாக்கெட்‌ அவரது மார்பில்‌ படிந்து கிடந்தது. 


“பகல்ல அங்க போறதுல எந்த விசேஷமுமில்லை. ராத்திரி 
நேரத்துல அங்க போனாத்தான்‌ ஏதாவது புலப்படும்‌.”- தேவதத்தன்‌ 
நம்பூதிரி தனது கருத்தை வெளியிட்டார்‌. 

“இது நான்‌ ஏற்கெனவே தீர்மானிச்ச விஷயம்தான்‌.” பத்ரன்‌ 
தனது மார்புப்‌ பகுதியிலிருந்த ரோமங்களை வருடியபடியே 
சொன்னார்‌. 


“என்ன காரணம்‌ சொல்லிட்டு அந்தக்‌ கோவிலகத்தோட 
உள்ளே நுழையப்‌ போறீங்க?” தேவதத்தன்‌ கேட்டார்‌. 


“வெளிப்படையாவே பேசப்‌ போறேன்‌. என்னை ஏமாத்திட்டுத்‌ 
தப்பிச்சு வந்திருக்கிற ஒரு ரக்ஷஸைத்‌ தேடி வந்திருக்கிறதாச்‌ 
சொல்லுவேன்‌. அது அந்த பங்களாவுக்குள்ளேயே இருந்தால்‌, 
அவருக்கும்‌ ஆபத்துன்னு சொல்லுவேன்‌ !”” 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 73% 


“ரொம்ப நல்ல யோசனை! இதுக்கு அவர்‌ ஒப்புக்காம இருக்க 
முடியாது.” 

மறுநாள்‌ இரவு எட்டு மணியானபோது பத்ரன்‌ நம்பூதிரி அந்த 
பங்களாவுக்குள்‌ சென்றார்‌. 

அபூர்வமான மனிதராகத்‌ தோற்றமளிக்கும்‌ பத்ரனைப்‌ பார்த்த 
சந்திரமோகன்‌ மகிழ்ச்சியுடன்‌ வரவேற்றார்‌. 

“என்ன சாப்பிடுறீங்க... முதல்ல அதைச்‌ சொல்லுங்க!” 
வந்தவரை உபசரித்து உட்காரவைத்த சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“ராத்திரி நேரமானதால வெண்கல டம்ளர்ல சூடான பால்‌. 
அப்புறம்‌ ஒண்ணுரெண்டு வாழைப்பழம்‌. அது போதும்‌.” பத்ரன்‌ 
ஏதோ யோசனையில்‌ ஆழ்ந்தவராகப்‌ பதிலளித்தார்‌. 

சந்திரமோகன்‌ உடனே பாரதியம்மாவை அழைத்தார்‌. 


“இவர்‌ பாலக்காட்டிலிருந்து வருகிறார்‌. சாப்பிடுறதுக்குப்‌ 
பாலும்‌ பழமும்‌ கொடுங்க.” 

“இவள்‌ மனிதப்‌ பெண்தான்‌... :அதில்‌ சந்தேகமே இல்லை !' 
- இருமேனி மனத்துள்‌ மந்திரித்தார்‌. ்‌ 

அவர்‌ அதுவரை நினைத்தது என்னவென்றால்‌, ரத்தக்‌ 
காட்டேரிகளும்‌, பிசாசுகளும்‌ குடியிருக்கும்‌ அந்த பங்களாவில்‌ 
பீவலைக்காரிகூட அவற்றில்‌ ஏதாவது ஒன்றாக இருக்கலாம்‌ 
என்றுதான்‌. ஆனால்‌, பாரதியம்மா அப்படிப்பட்டவர்‌ அல்ல என்பது 
*றுதியாகிவிட்டது. 

*இந்தக்‌ கோவிலகம்‌ மிகவும்‌ அருமையாக உள்ளது. 
மனையும்‌, கோயிலும்‌, காவும்‌ ஒன்றாக இணைந்த ஒரு பங்களா. 
நல்ல அமைப்பு?” என்று மனத்துள்‌ சிலாகித்தார்‌. 

வெண்கலச்‌ சொம்பில்‌ பாலையும்‌ தாம்பாளத்தட்டு ஒன்றில்‌ 
பழத்தையும்‌ கொண்டுவந்து வைத்தவர்‌ பாரதியம்மா அல்ல. 


74 
தேவமோகினி 


நண்ண வர்ல 1 சந்திரமோகனின்‌ உதடுகள்‌ சத்தமில்லாமல்‌ 
முணுத்தன. அவள்‌ அப்போது அங்கு வருவாள்‌ என்‌ 
ஒருபோதும்‌ கருதவில்லை. ட்ட யி்‌ 
மிகவும்‌ எளிமையாக உடையணித்‌ ர்‌ ம்‌ 
-யணிந்திருந்த அவள்‌ ்‌ 
சந்தித்த தேவயானியின்‌ அச்சு கவட்டை பு 
| சரிகை வைத்த முண்டும்‌, அதே துணியாலான மேலாடையும்‌, 
- கழுத்தில்‌ காசுமாலை ஒன்று கிடந்தது. 
கையில்‌ இரண்டு காப்புகள்‌. 


1 


பத்ரன்‌ நம்பூதிரி அவளை ஊன்றிக்‌ கவனித்தார்‌. 


“வேலைக்காரம்மாவா?” அவர்‌ சந்‌ ப ர்க்‌ 
த்‌ அவர்‌ சந்திரமோகனைப்‌ பார்த்துக்‌ 


“ஆமாம்‌... சமையற்கட்டுலேே ப்பாங்க!”- சந்‌ ர்‌ 
நத்தை யற்கட்டு ய இருப்பாங்க! சந்திரமோகன்‌ 


“சரி... இவங்க?” 


“இவங்களும்‌ இங்கதான்‌ க்காங்க.”- ந்‌ ர 
மோகினியைப்‌ பார்த்தார்‌. ட்ப கரத்து” 


அவள்‌ பத்ரனையே பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
பால்‌ சூடாறிடப்‌ போகுதுங்க...” அவள்‌ ஞாபகப்படுத்தினாள்‌. 
பத்ரன்‌ வெண்கலச்‌ சொம்பைக்‌ கையில்‌ எடுத்தார்‌. 


உதடுகளின்‌ அருகே கொண்டு சென்றே 
வித்தியாசம்‌ தெரிந்தது. ரஸ்ய அத்த. 


ஒரு சில விநாடிகளுக்குள்‌ சொம்பிஸ்‌ 
க்கக்‌ கு ரம்பின்‌ வெப்பநிலை 


உட்புறத்திலிருந்து சன்னமாக ஆவி உயர்ந்து கொண்டிருந்தது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 75% 


சொம்பின்‌ வெப்பநிலை விநாடிக்கு விநாடி அதிகரித்து 
வருவதாக பத்ரனுக்குத்‌ தோன்றியது. 

அவர்‌ உடனே தட்டைக்‌ குறைப்பதற்காக வருணமந்திரத்தை 
ஜபித்தார்‌. 

இருப்பினும்‌ சொம்பின்‌ நிறம்‌ மாறிக்‌ கொண்டே இருந்தது. 

கடைசியில்‌ மந்திர சக்தியால்‌ பத்ரன்‌ சொம்பின்‌ வெப்பத்தைக்‌ 
குறைத்தார்‌. 

இப்போது சொம்பை உதட்டின்‌ அருகே கொண்டு போன 
போது அதற்கு உள்ளே இருக்கும்‌ பால்‌ கொதிக்கும்‌ சத்தம்‌ 
கேட்டது. 

விஷயம்‌ இன்னதென்று விளங்காத சந்திரமோகன்‌ கேட்டார்‌: 
“என்ன திருமேனி... பால்‌ ரொம்ப சூடா இருக்கா?” 

“ச்சேச்சே... அப்படியெல்லாம்‌ கடையாது!''- என்று 
உண்மையை மறைக்க முற்பட்ட பத்ரன்‌, மறுபடி சொம்பை 
உதட்டின்‌ அருகே கொண்டு போனார்‌. 

“என்னங்க இது... இவ்வளவு சூடாவா சாப்பிடுறதுக்குப்‌ பால்‌ 
தருவாங்க? கொஞ்சம்‌ ஆற்றிக்‌ கொண்டு வந்திருக்கக்‌ கூடாதா?” 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

மோகினி உடனே பால்‌ சொம்புக்கு கைநீட்டினாள்‌. 

இருமேனி தன்னிடமிருந்த சொம்பை அவளிடம்‌ கொடுத்தார்‌. 

ஆனால்‌, வெப்பம்‌ எதுவும்‌ அவளைத்‌ தாக்காத மாதிரி அதை 
அவள்‌ கையிலேயே பிடித்துக்‌ கொண்டு நின்றாள்‌. 

“இது அந்த அளவுக்குச்‌ சூடா இல்லையே... ஒருவேளை 
அவருக்கு அப்படித்‌ தோணியிருக்கும்‌.”- என்றவள்‌ சொம்பை மறுபடி 
அவரிடமே நீட்டினாள்‌. 


பத்ரன்‌ அதைத்‌ திரும்பவும்‌ தனது கையில்‌ வாங்கினார்‌. 
அப்போது பால்‌ பனிக்கட்டி மாதிரி சில்லிட்டிருந்தது. 


௨76 

பத்ரன்‌ நெற்றியைச்‌ சுளித்தார்‌. 

“என்ன திருமேனி?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

பத்ரன்‌ பதில்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. பதிலுக்கு மோகினியை 
ஊன்றிக்‌ கவனித்தார்‌. 

“இப்படிக்‌ கொடுங்க... வேணும்னா பாலைச்‌ தசடுபடுத்தி 
எடுத்துட்டு வர்றேன்‌.” 

“வேண்டாம்‌... இதே போதும்‌!” என்று சொல்லிவிட்டு, 
சொம்பை உதட்டின்‌ அருகே கொண்டு சென்று மேற்புறமாகச்‌ 
சரித்தார்‌. 

ஆனால்‌, சொம்பு காலியாக இருந்தது! 

இருப்பினும்‌ பத்ரன்‌ நம்பூதிரி சொம்பிலிருந்த பாலைக்‌ 
குடிப்பதுபோல்‌ நடித்து, சொம்பை டீப்பாயில்‌ வைத்தார்‌. 

“இப்பச்‌ சொல்லுங்க திருமேனி... நீங்க வந்த விஷயம்‌ 
என்ன?”- சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“உண்மையைச்‌ சொன்னா, நான்‌ வந்தது இந்தக்‌ 
கோவிலகத்துக்குள்ள ரெண்டுநாள்‌ தங்குறதுக்குத்தான்‌. அதுவும்‌ 
நீங்க விரும்பினால்‌ மட்டும்‌ !”- திருமேனி சொன்னார்‌. 

“நீங்க இப்படிச்‌ சொன்னதே எனக்கு ரொம்பவும்‌ மகிழ்ச்சியா 


இருக்கு. உங்க விருப்பப்படியே தங்கிக்கலாம்‌ நீங்க!" என்ற 


சந்திரமோகன்‌ அவர்‌ தங்குவதற்கான அறையையும்‌ அப்போதே 
சுட்டிக்‌ காட்டினார்‌. 


மிகவும்‌ பழங்காலப்‌ பாணியில்‌ இருந்த அந்த அறையின்‌ 
அமைப்பே பத்ரனுக்கு மிகவும்‌ பிடித்துப்‌ போனது. தனது நோக்கம்‌ 
இவ்வளவு விரைவில்‌ எந்த விதமான குந்தகமுமின்றி 
நிறைவேறியதில்‌ அவர்‌ திருப்தியடைந்தார்‌. 


'தனது திட்டப்படியே எல்லாம்‌ இவ்வளவு சுலபமாக 
நிறைவேறுவதானால்‌ இங்கு போராட்டம்‌ என்பதோ, அடக்க 


தேவமோகினி 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 77% 
வேண்டிய நபர்களோ, மற்றவர்கள்‌ பயப்படும்‌ அளவுக்கு 
உண்மையில்‌ இல்லையென்று அர்த்தம்‌. எல்லாம்‌ நல்லதற்கே! 
என்று நினைத்தார்‌. 

கடிகாரத்தில்‌ இரண்டு முறை மணியடித்தது. 

பத்ரன்‌ நம்பூதிரி தான்‌ படுத்திருந்த அறையின்‌ 
படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்தார்‌. 


11 


விசித்திரமான அந்த பங்களாவின்‌ உட்புற மர்மங்களை, - 
ரகசியங்களைத்‌ தெரிந்து கொள்வதுதான்‌ பத்ரன்‌ நம்பூதிரியின்‌ திட்டம்‌. 
லில்‌ வரவேற்பு ஹாலுக்கு வந்தவர்‌, அதை ஒரு தடவை 
நட்புப்‌ பார்த்தார்‌. அங்கிருந்த ஒவ்வொரு சிற்பத்தையும்‌ 
நெருங்கி ஊன்றிப்‌ பார்த்தார்‌. 
வரவேற்பறையில்‌ எரிந்து கொண்டிருந்த நீலநிற வெளிச்சம்‌, 
அந்த ஹாலிலுள்ள சிலைகளையெல்லாம்‌ உயிருள்ளது போல்‌ 
செய்திருந்தது. 
ஹாலின்‌ வாசலருகே இருந்த வலதுபுறச்‌ சிலையின்‌ மீது 
அவரது கண்கள்‌ வெகுநேரம்‌ படிந்தன. 
்‌ ப்‌. யின்‌ 
த்தா, ரலரையடி உயரமுள்ள அந்தச்‌ சிலை 3 
ரில்‌ விபு மற்றும்‌ வில்லை நுட்பமாகக்‌ கவனித்தார்‌. 
வில்லின்‌ முனையைப்‌ பார்த்தபோது ஏதோ விபரீதம்‌ இருப்பது 
போல்‌ தென்பட்டது! 
i ர ப்‌ i சியை உரசினார்‌. 
மடியிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து ஒரு குச்சியை உரசின 
அப்போது அதன்‌ அருகிலிருந்த ஜன்னலில்‌ னிதன்‌ 
சங்கிலி விளக்கைக்‌ கவனித்தார்‌. அதில்‌ எண்ணெயும்‌ திரியும்‌ 
தயாராக இருந்தன. 


சங்கிலி விளக்கைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டவர்‌ அம்பின்‌ 
முனையை நன்றாகப்‌ பரிசோதித்தார்‌. 


என்ன ஆச்சரியம்‌! 


அதில்‌ ரத்தத்‌ துளிகள்‌ சில உலர்ந்து ஒட்டிப்‌ பிடித்திருந்தன... 
்‌ நரபலிகளை நடத்தியுள்ள பத்ரன்‌ நம்பூதிரிக்கு, முதல்‌ 


மறுபடியும்‌ மற்றோர்‌ அதிசயம்‌! 


“சக்தி இருக்கிறது!" பத்ரன்‌ மந்திரிப்‌ A 

த்‌ ந்திரிப்பது போல்‌. 

உடனேயே தனது கழுத்தில்‌ இடந்‌ ப்புச்‌ 5 

| 3 / ந்த கறுப்புச்‌ சரட்டைக்‌ 
கழற்றியெடுத்து உதட்டுடன்‌ பொருத்தி ஸ்தம்பன மந்திரம்‌ 
உருவிட்டார்‌. அந்தச்‌ சரட்டினால்‌ சிலையின்‌ இரண்டு கைகளையும்‌ 
இணைத்துக்‌ கட்டினார்‌. பிறகு மெதுவாகப்‌ படியேறி பால்கனியை 
அடைந்தார்‌. 


சற்று நேரம்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தவர்‌, இடது புறமாகத்‌ 
திரும்பி நடந்தார்‌. அப்போது வலதுபுறமாகச்‌ செல்லும்‌ 
வராந்தாவைக்‌ கவனித்தார்‌. 

சற்றுத்‌ தயங்கினார்‌. 

ன அந்த வராந்தாவின்‌ மறுமுனையில்‌ ஏதோ ஒரு. 
வளச்சப்‌ பொட்டுத்‌ தென்பட்டது. கோல்‌ ச 1 
புறப்பட்ட வெளிச்சம்‌! டத ப கதி 

"கொஞ்சத்‌ தொலைவில்‌, சன்னமான அந்த வெளிச்சத்தில்‌ 
பெண்‌ உருவம்‌ ஒன்று சட்டென்று நகர்ந்து நின்றது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 79° 


பத்ரன்‌ நம்பூதிரியின்‌ முகத்தில்‌ சந்தேகம்‌ நிழலடித்தது. 
விளக்குடன்‌ நகர்ந்த அந்த உருவம்‌ அமானுஷிகமானதென்றால்‌ 
நிச்சயம்‌, அது ஒரு துவாரபாலிகையாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. 

யாராக இருந்தாலும்‌ கண்டுபிடித்து ஊர்ஜிதப்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ ஆர்வத்துடன்‌ அதை நோக்கி நடந்தார்‌. ஒரு சில 
எட்டுக்கள்‌ வைத்தவுடன்‌ வலது புறத்தில்‌ திறந்திருந்த கதவின்‌ 
வழியாக அறைக்குள்ளிருந்து வெளிச்சம்‌ வருவதைக்‌ கவனித்தார்‌. 

பத்ரன்‌ நின்றார்‌. 

தனது கையிலிருந்த விளக்கை அணைத்துக்‌ கொண்டு 
அதற்குள்‌ நுழைந்தார்‌. 

அதுவும்‌ ஒரு பெரிய ஹாலாக இருந்தது. அதற்குள்ளும்‌ 
பல்வேறு வகையான இற்பங்கள்‌ இடம்‌ பெற்றிருந்தன. 

வெளிச்சம்‌ வந்தது கோல்‌ விளக்கிலிருந்துதான்‌. அந்த கோல்‌ 
விளக்கைப்‌ பிடித்திருந்தது, சுவரோடு சுவராக நிற்க வைத்திருந்த 
யக்ஷிணி சிலை. 

ஏறத்தாழ ஒரு மனிதனின்‌ உயர அகலத்தில்‌ வடிக்கப்‌ 
பட்டிருந்தது சிலை. பத்ரன்‌ அதன்‌ கையிலிருந்த கோல்‌ விளக்கைப்‌ 
பரிசோதித்தார்‌. அதை யாராவது கொண்டு வந்திருந்தால்‌ ஒரு 
ரில விநாடிகளுக்கு முன்புதான்‌ கொண்டுவந்திருக்க வேண்டும்‌. 
அதை நெருங்கி நுட்பமாகப்‌ பார்த்தார்‌. 

மகாமாந்திரீகனான பத்ரன்‌ சட்டென்று பின்னோக்கி 
நகர்ந்தார்‌. 

கோல்விளக்கின்‌ நீண்ட இரும்புத்தண்டு அந்தச்‌ சிலையின்‌ 
இறுக்கமான விரல்களுக்கு இடையில்‌ அசையாமல்‌ உறுதியுடன்‌ 
படிந்திருந்தது. 

பத்ரன்‌ அந்த விளக்குடன்‌ கோலை இழுத்துப்‌ பார்த்தார்‌. 

ம்‌...ஹும்‌... அது அசைவதாக இல்லை. 


௨80 தேவமோகினி 


விளக்கு அதன்‌ கைகளுக்குள்‌ வலுவாகச்‌ சிக்கிக்‌ 
கொண்டிருந்தது. 


அப்படியானால்‌ சற்று நேரத்துக்கு முன்னால்‌ தான்‌ கண்டது. 


இந்தச்‌ சிற்பத்தையேதான்‌! அதற்கு மேல்‌ அவரால்‌ யோ௫க்கவே. 
முடியவில்லை. 


தலையைத்‌ திருப்பாமல்‌ அப்படியே பின்னோக்கி நடந்து 


வாசலை அடைந்தவுடன்‌ திரும்பிக்‌ காலை வெளியே எடுத்து : 
வைக்க முயன்றபோது அந்த அறைக்குள்ளிருந்து ஒரு சத்தம்‌. 


கேட்டது. 


“திருமேனி...”- யாரோ ரகசியமான குரலில்‌ அழைத்தனர்‌. 


“ஙே... யாரது... என்னது?” பத்ரன்‌ நம்பூதிரி சட்டென்று 
திரும்பினார்‌. 


“இப்படி வாங்களேன்‌...” மறுபடியும்‌ அதே குரல்‌! 


எது வந்தாலும்‌ சரி என்று நினைத்தவராக பத்ரன்‌ சத்தம்‌ 
வந்த திசையை நோக்கி நடந்தார்‌. அதற்குள்‌ தனது கையிலிருந்த 
விளக்கையும்‌ ஏற்றிக்‌ கொண்டார்‌. அதே நேரம்‌ அந்தச்‌ சிற்பத்தின்‌ 
கையிலிருந்த விளக்கு அணையவும்‌ செய்தது. ஓரளவுக்குத்‌ 
தடுமாறிய பத்ரன்‌ குரல்‌ வந்த திசையில்‌ நடந்தார்‌. 


அங்கு மற்ற சிற்பங்களுக்கு நடுவே சாதாரண அளவிலுள்ள : 


மற்றொரு சிலை இருந்தது. 


பைசாசிக வடிவமுள்ள அந்தச்‌ சிலை ஏதோ ஒரு ருத்ர 
தேவதையினுடையது. 


பத்ரன்‌ அந்தச்‌ சிலையின்‌ முகத்தைப்‌ பார்த்தார்‌. அதன்‌ ' 
தலையில்‌ காணப்பட்ட முடியிழைகளின்‌ நுனிகள்‌ பாம்புப்‌ படம்‌ : 


போல்‌ இருந்தன. கூர்மையான முனை கொண்ட காதுகள்‌. நீண்டு 

வளைந்த மூக்குக்குக்‌ ழே ரத்தம்‌ துளிர்க்கும்‌ உதடுகள்‌. 
கழுத்தில்‌ மோசமான அற்பஜீவிகளின்‌ எலும்புக்‌ 

கூடுகளாலான மாலை. மிகவும்‌ பயங்கரமாகத்‌ தோன்றியது, 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 816 
நெற்றியின்‌ மையத்தில்‌, மூக்குக்கு நேர்மேலாகத்‌ தென்பட்ட 
ஒற்றைக்‌ கண்தான்‌! 

அந்தக்‌ கண்‌ திறந்திருந்தது! 

“என்னை ஞாபகமிருக்கிறதா?” யாரோ அசரீரியாகக்‌ கேட்பது 
போலிருந்து. 

பத்ரனுக்கு உடனே ஞாபகம்‌ வந்தது. 

அவரது நினைவுகள்‌ வருடங்கள்‌ சிலவற்றைக்‌ கடந்து 
ஊடுருவியது. 

அன்றொரு நாள்‌ பெரும்‌ சொத்துக்களின்‌ ஒரே வாரிசு 
ஒருவரை அழிப்பதற்காக ரத்தசாமுண்டீஸ்வரி யாகம்‌ நடத்தினார்‌. 
அதைத்‌ தொடர்ந்து நிகழ்ந்த சம்பவங்கள்‌ அவரது மனத்தில்‌ 
தொடர்படம்‌ போல்‌ தெளிவடைந்தன. 

அந்த யாகத்தின்போது ரத்தசாமுண்டீஸ்வரி சிலையின்‌ 
அருகே மற்றொரு சிலையையும்‌ வைத்திருந்தார்‌. அதற்கு நரபலி 


வழங்கவும்‌ செய்தார்‌. அவரது நோக்கம்‌ நிறைவேற அந்தச்‌ 
சிலையும்‌ அவருக்குப்‌ பெருமளவு உதவியது. 


“என்ன ஆச்சு... ஏன்‌ இங்க வந்த?” பத்ரன்‌ நம்பூதிரி கேட்டார்‌. 

“அப்படி என்னென்னவெல்லாமோ நடந்து முடிஞ்சிடுச்சு.” 
- இப்போதும்‌ அசரீரி ஒலித்தது. 

“இப்ப நான்‌ என்ன செய்யணும்‌?” பத்ரன்‌ கேட்டார்‌. 

“இங்கேயிருந்து என்னை வெளியேற்றிக்‌ கொண்டு 
போயிட்டா, அதுக்கேற்ற பலன்‌ கிடைக்கும்‌.” 


“அப்படியானா நான்‌ கண்டிப்பா உன்னைக்‌ கொண்டு 
போயிடுறேன்‌.” பத்ரன்‌ உறுதியான குரலில்‌ கூறினார்‌. 


“சரி... இந்த பங்களாவுல இந்த அளவுக்கு ஆதிக்கம்‌ 
செலுத்துறது யார்‌?” பத்ரன்‌ கேட்டார்‌. 


© 82 தேவமோகினி . 


“தேவயானின்னு பேர்‌. அவள்‌ ஒரு தேவமோகினி. அவளோட 
ஆட்சிதான்‌ இந்த பங்களாவுல நடக்குது!” 

“ஓகோ... அப்படியா சேதி... அவளை நான்‌ ஒடுக்கி உட்கார 
வெச்சுடுறேன்‌.” பத்ரனது குரலில்‌ கோபம்‌ தெரிந்தது. 

அதன்‌ பிறகு அவர்‌ அங்கிருந்து புறப்பட முயன்றார்‌. 

“நீங்க இளம்புறது ராத்திரி வேளையா இருந்தா நானும்‌ 
உங்ககூட வர முடியும்‌. இங்கேயிருந்து நான்‌ வெளியயேறிட்டா, 
நீங்களும்‌ நானுமா அந்த தேவமோகனியை இல்லாமப்‌ 
பண்ணிடலாம்‌”. அசரீரியின்‌ குரல்‌ இடமாக ஒலித்தது. 

“அப்படியே செய்யலாம்‌!” பத்ரன்‌ ஒப்புக்கொண்டார்‌. அவர்‌ 
நடந்து ஈழ்த்தளத்தை அடைந்தார்‌. 

அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள்‌ செல்ல 
முயன்றவர்‌, கதவுடன்‌ தான்‌ சேர்த்துப்‌ பிணைத்த இலையின்‌ 
ஞாபகம்‌ வரவே, விளக்குடன்‌ அந்தப்‌ பக்கமாகச்‌ சென்றார்‌. 


“மங...” அவரையும்‌ அறியாமல்‌ அவரது வாயிலிருந்து 
வார்த்தையொன்று வெளிவந்தது. 


அதன்‌ மீது கட்டியிருந்த மந்திரச்‌ சரடு மாயமாக மறைந்து 
விட்டிருந்தது. 


ஊன்றிப்‌ பார்த்தபோது கட்டியிருந்த சரடு கருகிச்‌ சாம்பலாகிக்‌ 
ழே கடந்தது. 

பத்ரனின்‌ நெற்றியில்‌ சுளிவுகள்‌ தோன்றின. அவ்வளவு 
சுலபமாகக்‌ கையாளக்‌ கூடியதல்ல இங்குள்ள விஷயம்‌ என்பது! 
அப்போதுதான்‌ அவருக்கு விளங்கியது. 

ஸ்தம்பன மந்திரம்‌ ஜபித்துக்‌ கட்டிய சரடு எரிந்து சாம்பலா 
றது என்றால்‌, இப்போதும்‌ சிலையின்‌ சக்தி - குறையவில்லை 
என்று அர்த்தம்‌. 

அங்கிருந்து வெளியேறியவர்‌ மிகவும்‌ கவனமுடன்‌ தனது 
அறைக்கு வந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 83° 
*மேற்கொண்டு என்ன செய்வது?' என்று அவரது மனம்‌ 
பரபரத்தது. 
ஆர்ட்காலரி போல்‌ தோற்றமளித்த அறைக்குள்‌ சந்தித்த 
ஒற்றைக்‌ கண்ணுள்ள துர்த்தேவதையை, அங்கிருந்து எப்படியும்‌ 
மகொண்டு செல்வது என்று தீர்மானித்தார்‌. 


நேரடியாக சந்திரமோகனிடம்‌ கேட்டால்‌, அந்தச்‌ சிலையைத்‌ 
தரமாட்டார்‌ என்பதும்‌ அவருக்குத்‌ தெரிந்தது. 


பத்ரனுக்கு உறக்கம்‌ வரவில்லை. 

நள்ளிரவு தாண்டியிருந்தது. 

கடிகாரம்‌ இரண்டுமுறை ஒலித்தது. 

அமைதி அந்த பங்களா முழுவதையும்‌ ஆக்கிரமித்திருந்தது. 
எங்கும்‌ எந்தவிதமான அசைவும்‌ தென்படவில்லை. 
ஆனால்‌, யாரோ ஒருவர்‌ தான்‌ படுத்திருக்கும்‌ அறையை 


நொக்கி நடந்து வருவது பத்ரனுக்குச்‌ கேட்டது. 


படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்தார்‌. கதவருகே சென்று 
நின்றார்‌. 


கதவின்‌ மறுபுறம்‌ யாரோ நின்று கொண்டிருக்கிறார்கள்‌. 


“திருமேனி... நான்தான்‌ வந்திருக்கிறேன்‌”-வெளியிலிருந்த 
பெண்‌ குரல்‌ சொன்னது. 


பத்ரன்‌ கதவைத்‌ திறந்தார்‌. 


கையில்‌ விளக்கு ஒன்றுடன்‌ பாரதியம்மா நின்று 
கொண்டிருந்தாள்‌. 


அவளது முகத்தில்‌ சிருங்காரரசம்‌ சொட்டியது. 
“வாங்க...” பத்ரன்‌ அவரை அறைக்குள்‌ அழைத்தார்‌. 


வந்தாள்‌. 


மீது வைத்தபடி பேசினாள்‌. 

“நான்‌ இந்தப்‌ பகுதியையெல்லாம்‌ சுத்திப்‌ பார்த்துட்டி 
ருந்தேன்‌”, பத்ரன்‌ கட்டிலில்‌ அமர்ந்தார்‌. 

பாரதியம்மா முண்டும்‌ ரவிக்கையும்‌ அணிந்திருந்தாள்‌. 
முந்தானையாக எதையும்‌ போட்டிருக்கவில்லை. 


எரிந்து கொண்டிருக்கும்‌ கோல்விளக்கின்‌ வெளிச்சத்தில்‌. 
பத்ரன்‌, பாரதியம்மாவைப்‌ பார்த்தார்‌. நல்ல துடிப்பான உடல்‌. 


இடுப்புப்‌ பகுதியில்‌ சதை தளும்பிக்‌ கொண்டிருந்தது. 


அவளது கண்களுக்குள்‌ கடலையே வாரிக்‌ குடித்துவி 
போவது போன்ற தாகம்‌ தெரிந்தது. 


ரவிக்கைக்குள்‌ அடங்காத மார்பகங்கள்‌. 
“நானே உங்ககிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்கணும்ன 
நெனைச்சிருந்தேன்‌.” பத்ரன்‌ பேச்சைத்‌ தொடங்கினார்‌. 


“நானும்தான்‌...” அவள்‌ கட்டிலின்‌ கழே, பத்ரனின்‌ காலருே 
உட்கார முயன்றாள்‌. - 


“வேண்டாம்‌... இங்கேயே உட்காருங்க.” 
தயங்கித்‌ தயங்கி அவள்‌ கட்டிலில்‌ அமர்ந்தாள்‌. 


“எனக்குப்‌ பால்‌ கொண்டுவந்து கொடுத்தது யார்‌?” பத்ரன்‌ 
கேட்டார்‌. 


“அவங்க பேரு தேவயானி” 
“அந்தப்‌ பொண்ணு எந்த ஊரு?” 


“இங்கதான்‌ பக்கத்துல எங்கியோ... ஆமாம்‌, அவங்களை 
பத்தி நீங்க கேட்கக்‌ காரணம்‌?” 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 85% 

“அப்படியெல்லாம்‌ எதுவுமில்லை. ரொம்பக்‌ கெட்டிக்காரின்னு 
தான்‌ தோணுது” திருமேனி சொன்னார்‌. 

வெளியே எட்டி மரத்தில்‌ வசித்த ஏதோ ஒரு பறவை குரல்‌ 
கொடுத்தது. 

“படுத்துக்கலாமே...” திருமேனி சொன்னார்‌. 

அவளும்‌ கட்டிலில்‌ சரிந்தாள்‌. 

அவள்‌ சாமர்த்தியசாலியாக இருந்தாள்‌. திருமேனிக்கு அவளை 
மிகவும்‌ பிடித்துப்‌ போனது. 

“அப்புறம்‌... எனக்கு ஒரு சிலை தேவைப்படுதே.” திருமேனி 
கேட்டார்‌. 

“எந்தச்‌ சிலை?” 

“காண்பிக்கிறேன்‌” என்ற பத்ரன்‌ எழுந்தார்‌. 

அப்போது பொழுது விடிந்து விட்டதை உணர்த்தும்‌ விதமாக 
ஏதோ ஒரு பறவை குரல்‌ கொடுத்தது. தொடர்ந்து பங்களாவின்‌ 
குற்றிலுமிருந்த மரங்களிலிருந்த பறவைகளும்‌ குரல்‌ கொடுத்தன. 

பத்ரனின்‌ கைகள்‌ பாரதியம்மாவின்‌ தோளின்‌ &ழ்ப்புறத்தைத்‌ 
தொட்டன. 

அவளது முதுகுப்‌ பகுதி உள்ளீடற்றதாகத்‌ தோன்றியது. 

அவர்‌ கட்டிலிலிருந்து துள்ளியெழுந்தார்‌. 


12 


மகாமாந்திரீகனான பத்ரன்‌ நம்பூதிரியின்‌ முகம்‌ 
வர்ணனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. இப்படிப்பட்ட ஓர்‌ 
அனுபவம்‌ ஏற்பட்டது அவரது வாழ்க்கையில்‌ இதுதான்‌ முதல்‌ தடவை. 

இதுவரை எந்த ஒரு ரக்ஷஸும்‌ அவரிடம்‌ விளையாடியதோ, 
விளையாட்டுக்‌ காட்டியதோ இல்லை. 


© 86 தேவமோகினி 


ஆனால்‌, இன்று தன்னிடம்‌ வந்தவள்‌ பாரதியம்மா அல்ல. 


என்பது உறுதியாகத்‌ தெரிந்தது. ஒரு சாதாரணப்‌ பெண்மணியாக 
இருந்தால்‌, முதுகுப்புறத்தை வருடும்போது உள்ளீடற்றதாக 
இருக்காது. 

“அப்படியானால்‌ வந்தவள்‌ யார்‌?” பத்ரன்‌ நம்பூதிரி 
யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌. என்ன காரணத்தாலோ அதன்பி! 
அவரால்‌ உறங்க முடியவில்லை. 


பொழுது விடிந்தது. 

கதவைத்‌ தட்டும்‌ சத்தம்‌ கேட்டது. எழுந்து வந்து கதவைத்‌ 
திறந்தார்‌. 
| “என்ன! கதவு பூட்டியா இருந்தது?” ஒன்றும்‌ புரியாத 
குழப்பநிலை அவரது முகத்தில்‌ தெரிந்தது. 


தாழ்ப்பாளை நீக்கியதும்‌ வெளியே சந்திரமோகன்‌ நின்று 
கொண்டிருந்தார்‌. 


“உங்களோட தூக்கத்தைக்‌ கெடுத்துட்டேனா?” சந்திரமோகன்‌ 
கேட்டார்‌. 


“இல்லை... நான்‌ கண்விழிச்சுக்‌ கொஞ்ச நேரம்‌ ஆகிடுச்சு” 

“அப்போ குளிக்கப்‌ போகலாமில்லையா? பக்கத்துலே 
கோயிலும்‌ குளமும்‌ இருக்கு”-சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“ரொம்ப நல்லதாப்‌ போச்சு!” 


பத்ரன்‌ நம்பூதிரி அறைக்குள்‌ சென்று துண்டு ஒன்றை 
எடுத்துக்‌ கொண்டு வந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 87௨ 
அவற்றைக்‌ கையில்‌ எடுத்தவர்‌ பாரதியம்மாவை ஊன்றிப்‌ 
பார்த்தார்‌. 
ஆனால்‌, அவரது முகத்தில்‌ எந்திவிதமான வேறுபாடும்‌ 
தெரியவில்லை. அந்தக்‌ கண்களில்‌ கண்‌ விழித்ததற்கான சுவடே 
தெரியவில்லை. 1 
“அப்படியானால்‌ தனது யூகம்‌ சரிதான்‌. 'இரவில்‌ வந்தது 
யாரோ ஒரு ரக்ஷ்ஸ்தான்‌.' திருமேனியின்‌ மனம்‌ மந்திரித்தது. 
இருவரும்‌ நடக்கத்‌ தொடங்கினர்‌. 


காலைக்கடன்களை முடித்துக்‌ குளித்துவிட்டு இருவரும்‌ 
கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. 


சந்திரமோகன்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. 


வழக்கமாக அங்கு காணப்படும்‌ பெண்மணியைக்‌ 
காணவில்லை. 


வந்திருக்கவேண்டும்‌. 

எங்கே போயிருப்பாள்‌ அவள்‌? 

யாரையோ எதிர்பார்ப்புடன்‌ அவர்‌ தேடுவதை பத்ரன்‌ 
நம்பூதிரியும்‌ கவனித்தார்‌. 

“யாரைத்‌ தேடுறீங்க?”-பத்ரன்‌ கேட்டார்‌. 

“இந்தக்‌ கோயில்ல ஒரு பெண்‌ பூசாரி இருக்காங்க!" 

“என்ன... பெண்‌ பூசாரியா? அது என்ன இங்க மட்டும்‌ 
அப்படி?” 

“என்னமோ தெரியலை... இங்க நான்‌ அப்படித்தான்‌ 
பார்த்திருக்கேன்‌. ஒருவேளை இப்பவும்‌ வரலாம்‌.” 

சந்திரமோகன்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்த போதே தேவயானி 
வந்து சேர்ந்தாள்‌. 


© 88 தேவமோகினி 


வந்தவள்‌ அங்கிருக்கும்‌ யாரையும்‌ பொருட்படுத்தாதவளாகக்‌ 
கோயில்‌ கருவறைக்குள்‌ நுழைந்து அபிஷேகம்‌ நடத்திவிட்டு 
வந்தாள்‌. 

திருமேனியும்‌ சந்திரமோகனும்‌ அவளை நெருங்கினார்கள்‌. 

அவர்களது கைகளில்‌ பிரசாதத்தைப்‌ போட்டுவிட்டு, 


விறுவிறுவென்று நடந்தவள்‌, கோயிலுக்குப்‌ பின்னாலுள்ள 


சிதிலமான மதிலைத்‌ தாண்டி மாயமாக மறைந்தாள்‌. 
“அவங்க யாரு?” பத்ரன்‌ கேட்டார்‌. 
“தெரியாது!” 
“சர்வலட்சணங்களும்‌ பொருந்திய பெண்‌. அதாவது தேவ 
அம்சம்‌ உள்ளவள்‌!” திருமேனி தனது அபிப்பிராயத்தைக்‌ கூறினார்‌. 
“எப்படிச்‌ சொல்றீங்க?” 
“என்னோட கண்ணும்‌ மனசும்‌ சொல்லுது அப்படி!” 


“இங்க பக்கத்துலதான்‌ அவங்க இல்லம்‌ இருக்கணும்‌” 
சந்திரமோகன்‌ சொன்னார்‌. 


“நாம அதைக்‌ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாமா?” நம்பூதிரி 
கேட்டார்‌. 


“இந்த நேரத்துல அது வேணுமா? இன்னொருநாள்‌ 
பார்த்துக்கலாமே?” 


“அப்படியே செய்யலாம்‌. ஆனா, கண்டுபிடிச்சே ஆகணும்‌.” 

“ஏன்‌ இதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க ?” 

“சில விஷயங்களைப்‌ பார்க்கும்போது இப்படியெல்லாம்‌ 
அசை தோணும்‌.” 


சூரியனின்‌ கரங்கள்‌ அந்த நிழல்‌ நிறைந்த பிரதேசத்தில்‌ 
நீண்டு பரவியது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 

“நாம புறப்படலாமா?”- சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

சரியென்று தலையாட்டிய நம்பூதிரி, சந்திரமோகனுடன்‌ 
நடக்கத்‌ தொடங்கினார்‌. 

பங்களாவுக்கு வந்து சேர்ந்த பிறகும்‌ அவளது உருவம்‌ ஓர்‌ 
ஓவியம்‌ போல்‌ நம்பூதிரியின்‌ மனத்தில்‌ பதிந்து கிடந்தது. 

காலைச்‌ சிற்றுண்டி சாப்பிடும்போதுகூட, எப்படியாவது அந்தப்‌ 
பெண்ணை மறுபடியும்‌ பார்க்க வேண்டும்‌ என்பதைப்‌ பற்றியே 
யோசித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

சுமார்‌ பத்து மணியானபோது உடனடியாக வந்து சேருமாறு 
டாக்டர்‌ திவாகரன்‌, சந்திரமோகனுக்கு போன்‌ செய்தார்‌. காரையும்‌- 
அனுப்பி வைத்தார்‌. 

பத்ரன்‌ நம்பூதிரியை பங்களாவில்‌ விட்டுவிட்டு, சந்திரமோகன்‌ 
காரில்‌ ஏறினார்‌. அது நம்பூதிரிக்குக்‌ இடைத்த அருமையான சந்தர்ப்பம்‌. 

நடுவில்‌ ஒரு தடவை ஜீரகம்‌ போட்டுக்காய்ச்சிய குடிநீரைக்‌ 
கொண்டு வந்த பாரதியம்மாவை, நம்பூதிரி அழைத்தார்‌. 

முந்தைய இரவுச்‌ சம்பவம்‌ தொடர்பான தனது சந்தேகத்தை 
நிவர்த்தி செய்து கொள்வதுதான்‌ அவரது நோக்கம்‌. 

“பாரதியம்மா!" 

“என்னங்க திருமேனி?”-பாரதியம்மா கேட்டார்‌. 

“ராத்திரியில இந்த வீட்டுல உங்களைத்‌ தவிர வேற யாராவது 
பொம்பளைங்க இருந்தாங்களா?”-கேட்டார்‌. 

“இங்கேயா... நீங்க கேட்குறது எனக்கு விளங்கலை!” 
முன்னொரு தடவை சந்திரமோகனின்‌ அறைக்குச்‌ சென்றபோது 
உள்ளிருந்து பெண்குரல்‌ ஒன்று கேட்டது அவரது ஞாபகத்துக்கு 
வந்தது. 

“ஏன்‌ கேட்டேன்னா, ராத்திரியில என்னோட அறைப்பக்கமா 
நீங்க வந்தது மாதிரி எனக்குத்‌ தோணுச்சு” 


௨90 தேவமோகினி 


“நானா... இல்லையே திருமேனி! ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதும்‌ _ 


போய்ப்‌ படுத்தவதான்‌. நல்ல தூக்கம்‌. விடியற்‌ காலையில காச்சு 
மூச்சுன்னு பறவைங்க போட்ட சத்தத்துலதான்‌ கண்விழிச்சேன்‌.” 
பாரதியம்மா சொன்னார்‌. 


“அப்படின்னா அது வேற யாராவதா இருக்கும்‌. அசப்பில 
உங்களை மாதிரியே இருந்தாங்க.” 

“அப்படின்னா... நிச்சயமா அது உருவம்‌ மாறுற சக்தியுள்ள 
யாராவதா இருப்பாங்க... இல்லைன்னா எப்படி அது சாத்தியம்‌?” 
அவரது குரலில்‌ சந்தேகம்‌ ஒலித்தது. 

“சரி விடுங்க... அதை நான்‌ கண்டுபிடிச்சுக்கிறேன்‌.”-பத்ரன்‌ 
தம்பூதிரி எழுந்தார்‌. 

பாரதியம்மா சமையலறைக்குள்‌ நுழைந்த தருணம்‌ பார்த்து, 
நம்பூதிரி மாடிப்படி ஏறத்‌ தொடங்கினார்‌. 

மேற்புறத்தை அடைந்தவர்‌ நேராக ஆர்ட்‌ காலரிப்‌ பக்கமாக 
நடந்தார்‌. 

அங்கிருந்த சிற்பங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ பார்த்துக்‌ 
கொண்டே நடந்தார்‌. நடந்தவர்‌ ஒரு சிலையின்‌ அருகே வந்தார்‌. 
உயரம்‌ குறைவான அது ஒரு யக்ஷிணி சிலை. ஊன்றிக்‌ 


கவனித்தபோது அது ஏறத்தாழ பாரதியம்மாவின்‌ ஜாடையில்‌ 


இருந்தது. அவர்‌ நெருங்கி அதைத்‌ தொட்டார்‌. 


முதுகுப்பக்கமாக அவர்‌ கையைக்‌ கொண்டு போனபோது, 


அதன்‌ பின்புறமும்‌ உள்ளீடற்றதாகத்‌ தோன்றியது. பரிசோதித்த 
போது பின்புறத்திலிருந்து ஒரு பகுதி பெயர்ந்து போனது 
போலிருந்தது. 

வெண்கலத்தால்‌ வார்க்கப்பட்டிருந்த அந்தச்‌ சிலையின்‌ 
பின்புறம்‌ எப்படியோ சேதமடைந்திருந்தது. இரவு தன்னுடன்‌ 
செலவழித்த பெண்ணின்‌ முதுகுப்பக்கத்திலும்‌ இதே மாதிரியான 
ஒரு பிளவுதான்‌ இருந்தது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 91% 


தனது சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திக்‌ கொள்வதற்காக, 
மடியிலிருந்து சரடு ஒன்றை எடுத்து, எந்தவிதமான மந்திரமும்‌ 
சொல்லாமல்‌ அதை அந்தச்‌ சிலையின்‌ வலதுகையில்‌ கட்டினார்‌. 

அந்த அறையிலிருந்து வெளியேறியபோது, அவரது மனத்தில்‌ 
மற்றொரு விஷயமும்‌ மேலெழும்பியது. பாரதியம்மா சொன்ன 
விஷயம்தான்‌ அது. 

அன்றொருநாள்‌ பாரதியம்மா, சந்திரமோகனின்‌ அறைக்குச்‌ 
சென்றபோது உட்புறம்‌ ஏதோ ஒரு பெண்மணியின்‌ குரல்‌ 
கேட்டதாகச்‌ சொன்ன அதே விஷயம்‌. 

சந்திரமோகன்‌ இப்போது பங்களாவின்‌ உள்ளே 
இல்லாததால்‌, அவர்‌ வழக்கமாகப்‌ படுத்து உறங்கும்‌ அறையையும்‌ 
பரிசோதித்துவிடுவது என்று தீர்மானித்தார்‌ நம்பூதிரி. 

அந்த அறையின்‌ வாசலை அடைந்தார்‌. 

அழகான சித்திர வேலைப்பாடுகள்‌ நிறைந்த அதன்‌ 
தாழ்ப்பாள்‌ மட்டுமே போடப்பட்டிருந்தது. கதவுகள்‌ பூட்டப்‌ 
பட்டிருக்கவில்லை. 

தாழ்ப்பாளை விலக்கிக்‌ கதவைத்‌ திறந்தார்‌. 


ஒரு தடவை கண்ணைச்‌ சுழற்றி அறையைப்‌ பார்த்த பிறகு 
உள்ளே நுழைந்தார்‌. 


சிற்ப வேலைப்பாடுகள்‌ நிறைந்த ஒரு கட்டில்‌. அதற்குப்‌ 
பின்னால்‌ ஓர்‌ அலமாரி. கட்டிலின்‌ தலைமாட்டில்‌ ஒரு ஸ்டூல்‌. 
அதன்‌ மீது ஒரு விளக்கு. இவைதான்‌ அந்த அறையிலிருந்தவை. 


மெத்தை விரித்த நிலையிலேயே கிடந்தது. விலையுயர்ந்த 
துணியொன்று அதன்மீது விரிக்கப்பட்டிருந்தது. தலைமாட்டில்‌ 
இரண்டு தலையணைகள்‌. இரண்டின்‌ மீதும்‌ பூவேலை 
செய்யப்பட்ட உறைகள்‌. அவை சமீபத்தில்‌ வாங்கப்பட்டவை போல்‌ 
மெருகு குலையாமல்‌ இருந்தன. 


உ 92 தேவமோகினி 


பத்ரன்‌ தலையணையை மெதுவாக உயர்த்தினார்‌. அதற்குக்‌ 
கீழே ஏதாவது இருக்கலாம்‌ என்று அவர்‌ நினைத்ததுதான்‌ 
காரணம்‌. 


தலையணையை உயர்த்தியவர்‌ திடுக்கிட்டார்‌. அதிலிருந்து 


மல்லிகைப்‌ பூவொன்று வழுக்கிக்‌ கட்டிலில்‌ விழுந்தது. பத்ரன்‌ 


அதைக்‌ கையில்‌ எடுத்தார்‌. 


சாதாரணமாக வீடுகளில்‌ வளரும்‌ மல்லிகைக்‌ கொடிகளில்‌ 
தென்படும்‌ பூ அல்ல அது என்பது விளங்கியது. 


அதிலிருந்து கிளம்பிய வாசனை அசாதாரணமாக இருந்தது. 


ஏதோ ஒரு தேவி கோயிலின்‌ நந்தவனத்தில்‌ வளரும்‌, இரவில்‌ 
பூக்கும்‌ மல்லிகை அது என்பதும்‌ விளங்கியது. 


சாதாரணமான ஒரு பெண்மணி இந்தப்‌ பூ மலரும்‌ நேரத்தில்‌ 
கோயிலுக்குப்‌ போகமாட்டாள்‌. அப்படியானால்‌ இந்தப்‌ பூ இங்கு 
எப்படி வந்திருக்கும்‌? 

எப்படியும்‌ இங்கு யாரோ வந்திருக்க வேண்டும்‌. பத்ரன்‌ 
சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. மேற்கொண்டும்‌ ஏதாவது இப்படிப்பட்ட 
அடையாளங்கள்‌ தென்படுகிறதா என்று கண்களால்‌ துழாவிய 
போது எதிர்பாராமல்‌ கதவின்‌ மீது கைபட்டது. 


சட்டென்று அவரது கண்கள்‌ மலர்ந்தன. அங்கிருந்த 
சிற்பம்தான்‌ அதற்குக்‌ காரணம்‌. 

“இவளை நான்‌ இதற்கு முன்பு எங்கோ பார்த்திருக்‌ 
கிறேனே...”-அவரது உதடுகள்‌ முணுமுணுத்தன. 


தான்‌ இங்கு வந்தவுடன்‌ பால்‌ வழங்கி உபசரித்த முகம்‌. 
அதற்கும்‌ இதற்கும்‌ எந்தவிதமான வித்தியாசமும்‌ இல்லை. 
அவளேதான்‌! ஒருவேளை அவள்தான்‌ இரவில்‌ இந்த அறைக்கு 
வந்திருப்பாளோ? அப்படி ஏதாவது நிகழ்ந்திருந்தால்‌ 
சந்திரமோகனின்‌ சக்தியே அவள்தான்‌. அவளை அழித்துவிட்டால்‌ 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 93 


தனது நோக்கம்‌ மிகவும்‌ சுலபமாக நிறைவேறிவிடும்‌. பத்ரன்‌ ஒரு 
தீர்மானத்துக்கு வந்தார்‌. 

அதற்கு ஆரம்பமாக முதலில்‌ செய்ய வேண்டியது, கதவில்‌ 
தென்படும்‌ உருவத்தைச்‌ சிதைப்பதுதான்‌. 

எவ்வளவு சீக்கிரம்‌ முடியுமோ, அவ்வளவு விரைவில்‌ இந்த 
உருவத்தைச்‌ சிதைத்து ஹோம குண்டத்தில்‌ போட்டு எரித்துவிட 
வேண்டும்‌. அத்துடன்‌ எல்லாமே தீர்ந்துவிடும்‌! 

ஆனால்‌, அந்தக்‌ கதவை எப்படி பெயர்த்துக்கொண்டு 
போவது? கதவின்‌ அளவை அறிவதற்காக இடுப்பிலிருந்து சரடு 
ஒன்றை. எடுத்தார்‌. இதே அளவுள்ள மற்றொரு கதவு இந்த 
பங்களாவுக்குள்‌ எங்கேயாவது இருக்கும்‌. அளந்தார்‌. 

தான்‌, வெற்றியின்‌ ஆரம்பப்‌ படிக்கட்டை மிதித்து 
விட்டதாகவே அவர்‌ தீர்மானித்தார்‌. அறையிலிருந்து வெளிவந்தார்‌. 

படிக்கட்டுகளிலிருந்து கழே இறங்கியவர்‌, பாரதியம்மாவை 
அழைத்தார்‌. 

“என்னங்க திருமேனி?” 


“நேத்து நான்‌ இங்க வந்தபோது பால்‌ கொண்டுவந்து 
கொடுத்த பெண்‌ யார்‌?” நம்பூதிரி கேட்டார்‌. 


“எந்தப்‌ பெண்‌... எப்போ... ?”-அவர்‌ திரும்பக்‌ கேட்டார்‌. 


“ஞாபகப்படுத்திப்‌ பாருங்க... யார்கிட்ட பால்‌ கொடுத்து 
அனுப்புனீங்க?” 

“ஞாபகம்‌ வருது திருமேனி... நான்‌ சொம்புல பாலை 
எடுத்துட்டுச்‌ சமையலறையிலேர்ந்து கிளம்பும்போது ஒரு பெண்‌ 
வந்து அதை என்கிட்டேயிருந்து வாங்கிட்டா. ஆனா, அதுக்குப்‌ 
பிறகு நடந்த எதுவும்‌ எனக்கு நினைவில்லை” எதையோ 
யோசித்தபடி அவர்‌ பேசினார்‌. 


13 


பத்ரன்‌ நம்பூதிரி தனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்து 
கொள்ள விரும்பினார்‌. எனவே பாரதியம்மாவைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டார்‌, “எனக்கொரு சந்தேகம்‌... கேக்கலாமா?” 


“கேளுங்க திருமேனி!” - அவரது சந்தேகத்தைப்‌ போக்குவதில்‌ 
ஆர்வமானார்‌. 

i “நேத்து உங்ககிட்டயிருந்து. பால்‌ வாங்கிட்டுப்போன 
பெண்ணை மறுபடி பரர்த்தால்‌. உங்களுக்கு அடையாளம்‌ தெரியுமா?” 

“கண்டிப்பா...” 

“அப்படின்னா என்கூட வாங்க!” - பத்ரன்‌ நம்பூதிரி 
அழைத்தார்‌, 

இருவரும்‌ படிகளைக்‌ கடந்து மாடிக்கு வந்தார்கள்‌. திருமேனி 
நேராக சந்திரமோகனின்‌ படுக்கையறைக்கு வந்தார்‌. 


விஷயம்‌ புரியாத பாரதியம்மா அவரைப்‌ பின்தொடர்ந்தார்‌. 
அறையை நெருங்கியவர்‌ கதவைத்‌ திறந்தார்‌. ; 


“உள்ள வாங்க!” அழைத்தார்‌. 


திருமேனியை சிருங்கார உணர்வுடன்‌ பார்த்த பாரதியம்மா 
அறைக்குள்‌ நுழைந்தார்‌. 


உடனேயே கதவை மூடிய திருமேனி, “இதோ, இதைப்‌ 
பரர்த்திருக்கீங்களா ?” என்று கேட்டார்‌, அங்கிருந்த உருவத்தைக்‌ 
காட்டியபடி. 


அந்தச்‌ சிற்ப உருவைக்‌ கண்டதும்‌ பாரதியம்மாவின்‌ 


முகத்தில்‌ வியப்பு பரவியது, 


“இது சத்தியமா அந்தப்‌ பெண்ணேதான்‌ 1” “உறுதியான குரலில்‌ 
சொன்னார்‌ பாரதியம்மா. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 95% 


“இனி சந்தேகத்துக்கு இடமில்லை. ஏற்கெனவே திட்ட 
மிட்டபடி நடந்து கொள்ள "வேண்டியதுதான்‌ !'' என்று 
கனக்குள்ளேயே சொல்லிக்‌ கொண்டார்‌. 


இருவரும்‌ படியிறங்கினர்‌. வரவேற்பு ஹாலுக்குள்‌ அவர்கள்‌ 
வரவும்‌, வெளியே கார்‌ ஒன்று வந்து நிற்கவும்‌ சரியாக இருந்தது. - 

சந்திரமோகனும்‌ வாசந்தியும்‌ காரிலிருந்து இறங்கினார்கள்‌. 
அவர்கள்‌ வீட்டுக்குள்‌ நுழையும்போது பத்ரன்‌, அவரது 
அறையிலிருந்தார்‌. 

அப்போதுதான்‌ உறக்கத்திலிருந்து விழித்தவர்‌ மாதிரி 
கொட்டாவி விட்டபடி அவர்களைப்‌ பார்த்தார்‌. வாசந்தியை அவர்‌ 
ஊன்றிக்‌ கவனிக்கவும்‌ தவறவில்லை. “ஒருவேளை அந்தச்‌ 
சிற்பத்தில்‌ இருப்பவள்தானோ இவள்‌?” என்பதற்காக அப்படிப்‌ 
பார்த்தார்‌. 

“திருமேனி, பங்களாவைச்‌ சுத்திப்‌ பார்த்துட்டிங்களா?”- 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“ஓரளவுக்கு... முழுசாப்‌ பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது!” 

“விருப்பப்பட்டபோது சுத்திப்‌ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது 
தேவையானால்‌, தயங்காமக்‌ கேளுங்க,” சந்திரமோகன்‌ 
சொன்னார்‌, 

“இங்க எனக்கு எந்தவிதமான குறையுமில்லை. 
சந்தோஷமாத்தான்‌ இருக்கேன்‌.”-திருமேனி பதிலளித்தார்‌. 

அதன்‌ பிறகு வாசந்தியை அறிமுகம்‌ செய்து வைத்தார்‌ 
சந்திரமோகன்‌. 

மதியத்துக்குப்‌ பிறகு வாசந்தியும்‌ சந்திரமோகனும்‌ 
புறப்பட்டனர்‌. வாசந்தியை விட்டுவிட்டுத்‌ திரும்பி வருவகாக 
சந்திரமோகன்‌, நம்பூதிரியிடம்‌ சொல்லவும்‌ செய்தார்‌, 

திருமேனியைப்‌ பொறுத்தவரை அது மகிழ்ச்சியான 
காரியமாகவே இருந்தது, 


௨96 தேவமோகினி 


மாலை நேரத்தில்‌ நம்பூதிரி அருகில்‌ உள்ள காவுக்குப்‌ 
போனார்‌. அங்கு வரும்‌ தேவயானியைக்‌ குறித்து மேற்கொண்டு 
ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமா என்று முயற்சி செய்வதுதான்‌ 
அவரது நோக்கம்‌. 


சரியாகத்‌ தீபாராதனை நேரத்துக்கு பத்ரன்‌ திருமேனி அங்கே 
போனார்‌. அப்போது கல்விளக்குக்கு அருகில்‌ தேவயானி 
இருந்தாள்‌. 

திருமேனி அவளை நெருங்க முயன்றபோது, அவள்‌ 
சட்டென்று நகர்ந்து கோயிலின்‌ பின்புறம்‌ சென்று மறையவும்‌ 
செய்தாள்‌. 


பத்ரன்‌ விடவில்லை. அவள்‌ சென்ற வழியிலேயே விரைந்து 


சுற்றுமதிலின்‌ பின்புறம்‌ வந்தார்‌. அங்கு ஓர்‌ ஒற்றையடிப்‌ பாதை 
தென்பட்டது. 


பாதையின்‌ இருபுறமும்‌ குறுஞ்செடிகள்‌ புதராக மண்டி 
யிருந்தன. அதுக இடைவெளியின்றி மரங்கள்‌ சிலவும்‌ 
நின்றிருந்தன. 


சற்றுத்‌ தொலைவு சென்றதும்‌ பாதை இரண்டாகப்‌ பிரிந்தது. | 
அதன்‌ அருகில்‌ மண்டபம்‌ ஒன்று தென்பட்டது, 


பழைமையான அந்த மண்டபத்துள்‌ சிலை ஒன்று இருந்தது. 
சற்றுநேரம்‌ பத்ரன்‌ அங்கேயே நின்றிருந்தார்‌. அப்போது பெரியவர்‌ 
ஒருவர்‌ அந்தப்‌ பக்கமாக வந்தார்‌. பொழுது இருட்டத்‌ 
தொடங்கியிருந்தது. 


“இங்க பக்கத்துல ஏதாவது இல்லம்‌ இருக்குங்களா 2-பத்ரன்‌, 
பெரியவரிடம்‌ கேட்டார்‌. 


“இருக்கே... இந்தப்‌ பாதை முடிவடையுற இடமே ஒரு 
இல்லத்தோட தெருவாசற்படிதான்‌,” பதிலளித்த பெரியவர்‌ 
எதிர்த்திசையில்‌ விரைந்து நடந்தார்‌, 


“அங்க யாராவது குடியிருக்காங்களா ?”-பத்ரன்‌ கேட்டார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 97e 

ஆனால்‌, அதுவரை நடந்து கொண்டிருந்த பெரியவர்‌ 
சட்டென்று மாயை போல்‌ மறைந்தார்‌. 

பத்ரன்‌ சந்தேகத்துடன்‌ பெரியவர்‌ குறிப்பிட்ட திசையில்‌ 
நடந்தார்‌. 

அவர்‌ சொன்னபடியே பாதை முடிவடைந்தது, ஓர்‌ இல்லத்தின்‌ 
முன்னால்தான்‌. 

உட்புறம்‌ நிழலாலானது போல்‌ மனையின்‌ உருவம்‌ 
மங்கலாகத்‌ தெரிந்தது. 

தெருவாசலைக்‌ கடந்து உட்புறம்‌ சென்றார்‌. 

ஆட்கள்‌ யாரும்‌ வசிப்பது போல்‌ தெரியாமல்‌ இல்லத்தின்‌ 
முன்புறம்‌ புல்‌ மண்டி வளர்ந்திருந்தது. பூஜையறையின்‌ வாசலில்‌ 
விளக்கு எதுவும்‌ எரிந்து கொண்டிருக்கவில்லை. 


“யாராவது வீட்டுல இருக்கீங்களா?” பத்ரன்‌ உட்புறத்தை 
நோக்கிக்‌ குரல்‌ கொடுத்தார்‌. 


பதில்‌ எதுவும்‌ கிடைக்கவில்லை. 


சந்தேகம்‌ வலுத்த பத்ரன்‌ ஒரு தடவை இல்லத்தைச்‌ சுற்றி 
வந்தார்‌. அப்படியும்‌ யாரும்‌ தட்டுப்படவில்லை ! 

“அப்படியானால்‌ அவள்‌ எங்கிருந்து வந்திருப்பாள்‌ திருமேனி 
தனக்குத்தானே உரத்த குரலில்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 

“யாரது?"-உட்புறத்திலிருந்து ஒரு குரல்‌ கேட்டது. 

“கொஞ்சம்‌ இப்படி வெளியில வர்றீங்களா? உங்களை நேர்ல 
பார்க்கணும்‌” திருமேனி கேட்டுக்‌ கொண்டார்‌. 

“இன்னும்‌ கொஞ்சம்‌ இருட்டட்டும்‌... அப்புறமா வர்றேன்‌,” 
உள்ளிருந்த குரல்‌ மீண்டும்‌ பேசியது. 

அதைக்‌ கேட்டதும்‌ மாந்திரீகனான பத்ரனே ஒரு கணம்‌ 
திகைத்தார்‌. 


௨98 தேவமோகினி 

அவர்‌ திரும்பி நடக்கத்‌ தொடங்கினார்‌. 

“பகல்‌ நேரத்தில்‌ வந்து பார்த்துக்‌ கொள்ளலாம்‌' என்று 
தீர்மானித்தார்‌. 

தெருவாசற்படி தாண்டும்போது பின்புறத்திலிருந்து சத்தம்‌ 
கேட்டது: “என்ன கிளம்பிட்டிங்களா ?''-அந்தக்‌ குரல்‌ 
பிரத்தியேகமான முறையில்‌ ஒலித்தது. 

அவரது மனத்தில்‌ பயம்‌ சன்னமாக உயரத்‌ தொடங்கியது. 


“இதற்கு என்ன அர்த்தம்‌ ?'-என்று யோசித்தவர்‌, விரைவாக 
நடக்கத்‌ தொடங்கினார்‌. 


கோயிலுக்கு வந்தவர்‌ மீண்டும்‌ ஒரு தடவை சுற்றுமுற்றும்‌ 
பார்த்தார்‌. 


கல்விளக்கு அணைந்திருந்தது. 
அந்தப்‌ பகுதியில்‌ யாரும்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை. 


மறுநாள்‌ பகல்‌ பொழுதில்‌ வந்து ஆராயலாம்‌ என்று 
நினைத்தவர்‌ பங்களாவை நோக்கி நடந்தார்‌. 


அப்போதும்‌ சந்திரமோகன்‌ வந்து சேர்ந்திருக்கவில்லை. 


பாரதியம்மா அவரிடம்‌ வந்தார்‌. 


“நான்‌ கோயிலுக்குப்‌ போயிருந்தேன்‌. அங்க இருந்த ' 


பெண்ணோட இல்லம்‌ வரைக்கும்‌ போனேன்‌. அது ஒரு விசித்திர 
மான கதை, ம்‌... நாளைக்குப்‌ பாத்துக்கலாம்‌,”-நம்பூதிரி கூறினார்‌. 


வெளியே கார்‌ நிற்கும்‌ சத்தம்‌ கேட்டது. 
சந்திரமோகன்‌ வந்தார்‌. 


“ஒரு புதுச்செய்தி!”-வந்தவுடன்‌ அவர்‌, பத்ரன்‌ நம்பூதிரியைப்‌ 
பார்த்துச்‌ சொன்னார்‌. 


“சொல்லுங்க !”-நம்பூதிரி கேட்டார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 

“என்னை கவுன்சிலர்‌ ஆக்கப்‌ போறாங்க” 

“குறிப்பிட்டுச்‌ சொல்ற மாதிரி எந்த வேலையும்‌ இல்லாததால 
நல்லதுதான்‌” -பத்ரன்‌ தனது கருத்தை வெளியிட்டார்‌. 

“ஆனால்‌, இதெல்லாம்‌ அரசியல்‌ வாதிங்களுக்குத்தானே 
சரிப்படும்‌?” 

“ஒப்புக்கிட்டிங்க இல்லையா?” 

“மாமாவோட வற்புறுத்தலால... அவரோட நண்பர்களும்‌ 
வற்புறுத்தினாங்க." 

“அப்புறம்‌ ஏன்‌ தயங்குறீங்க ?”-பத்ரன்‌ கேட்டார்‌. 

“சிலசமயம்‌ ராத்திரி நேரங்கள்ள நான்‌ இங்க இருக்க 
முடியாது!'-சந்திரமோகன்‌, பாரதியம்மாவைப்‌ பார்த்தார்‌. 


“அப்படியானா நான்‌ கிளம்பிடலாமில்லையா ?”-பாரதியம்மா 
கேட்டார்‌. 


“நீங்க போயிட்டா எப்படி? உங்களுக்குத்‌ தனியா இருக்கப்‌ 
பயமா இருந்தா, துணைக்குத்‌ திருமேனிதான்‌ இருக்காரே... 
இன்னும்‌ கொஞ்சநாள்‌ இங்க இருப்பிங்க இல்லையா திருமேனி?” 
பத்ரனைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌ சந்திரமோகன்‌. 

அது அவருக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயமாக 
இருந்தது. 

“தான்‌ திட்டமிட்டிருக்கும்‌ விஷயங்கள்‌ எல்லாம்‌ பலிக்கப்‌ 
போகும்‌ நாள்‌ நெருங்கிக்‌ கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற வாய்ப்பு. 
இங்குள்ள சிலைகள்‌ ஒவ்வொன்றையும்‌ தகர்த்து நொறுக்க, 
எல்லாவிதமான சக்திகளையும்‌ அழித்துவிட வேண்டியதுதான்‌!” 
என்ற முடிவுக்கு வந்தார்‌ நம்பூதிரி. 

“கொஞ்சநாள்தான்னா இருக்கிறேன்‌... பார்க்கலாம்‌ !"பத்ரன்‌ 
சொன்னார்‌. 


உ 100 தேவமோகினி 


“நல்லது... அப்படியே செய்யுங்க!” என்ற சந்திரமோகன்‌ 
ஏற்கெனவே சாப்பிட்டுவிட்டு வந்ததால்‌ மாடியிலுள்ள தனது 
அறைக்குச்‌ சென்றார்‌. 


வழக்கம்போல்‌ அன்றும்‌ நள்ளிரவு நேரத்தில்‌ அவரது 
அறைக்கு மோகினி வந்தாள்‌. 


“ஒரு சில பதவிகளை நீங்க விரும்புறாப்புல தோணுதே?” 
அவள்‌ கட்டிலில்‌ அமர்ந்தபடி கேட்டாள்‌. 
“அதெல்லாம்‌ தானா வந்து சேருது, நல்லதுதானே ?” 


“இல்லேன்னு சொல்ல முடியாது. கூடவே ஆபத்துகளையும்‌ 
இழுத்துப்‌ போட்டுக்கிறதா எனக்குத்‌ தோணுது!” 


“அப்படியா தோணுது?” 


“எதிராளிங்க ஏராளமா இருக்காங்க... எல்லாரும்‌ அமைதியா 
இருப்பாங்கன்னு எனக்குத்‌ தோணலை.” 


“அது பரவாயில்லை, எதிர்ப்புகள்‌ இருக்கிற வாழ்க்கைதான்‌ 
எனக்குப்‌ பிடிக்கும்‌.” சந்திரமோகன்‌ அவளது கைவிரல்‌ களை 
வருடியபடி பேசினார்‌. 


“எதிராளிங்க வலுவானவங்களும்கூட. ஜாக்கிரதையா 
நடந்துக்கங்க”-மோகினி எச்சரிக்கை செய்தாள்‌. 


அப்போது பத்ரன்‌ நம்பூதிரி அந்த அறை வாசலுக்கு வெளியே 
நின்று கொண்டிருந்தார்‌. உட்புறம்‌ அவர்கள்‌ பேசிக்கொள்வது 
அவருக்குத்‌ தெளிவாகக்‌ கேட்டது. 


பத்ரன்‌ நம்பூதிரிக்கு அதுவரையில்‌ சந்தேகம்‌ ஏதாவது 
இருந்திருந்தால்‌, அதுவும்‌ அந்தக்‌ கணத்திலேயே தீர்ந்தது. 


உடனேயே தனது அறைக்குத்‌ திரும்பி வந்தார்‌. அப்போது 
பாரதியம்மா அவரிடம்‌ வந்தார்‌. 


பத்ரன்‌ சந்தேகத்துடன்‌ பார்த்தார்‌. 
“என்ன இப்படிப்‌ பார்க்குறீங்க ?” 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 101 6 


“பாரதியம்மாதானே இது...” என்ற நம்பூதிரி அவரை அருகில்‌ 
அழைத்து முதுகுப்‌ பகுஇயில்‌ தடவிப்‌ பார்த்தார்‌. சதைப்பிடிப்பான 
பின்பகுதி அவரது கைகளுக்குத்‌ தட்டுப்பட்டன. இருந்தும்‌ 
அவருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. 

“என்னங்க திருமேனி... இதெல்லாம்‌... ?” பாரதியம்மா 
கேட்டார்‌. 


“ஒண்ணுமில்லை... இப்பிடி உட்காருங்க”-நம்பூதிரி அவரைப்‌ 
பிடித்துக்‌ கட்டிலில்‌ உட்கார வைத்தார்‌. 

“சந்தரமோகனோட படுக்கை அறையில யாரோ 
இருக்கிறாங்க. நான்‌ அவ குரலைக்‌ கேட்டுட்டுதான்‌ வர்றேன்‌!” 
பத்ரன்‌ மெதுவான குரலில்‌ பேசினார்‌. 

“அது அந்த மோகினிப்‌ பிசாசாத்தான்‌ இருக்கணும்‌... என்‌ 
கையிலேர்ந்து பாலைப்‌ பிடுங்கிட்டுப்‌ போனாளே அவளேதான்‌.” 

“எனக்கும்‌ அப்படித்தான்‌ தோணுது. அவளை எப்படி அடக்கி 
அழிக்றெதுன்னு எனக்குக்‌ தெரியும்‌. ஆனால்‌, அவளோட சக்தி எங்கே 
அடங்கியிருக்குன்னு தெரியலை... முதல்ல அதைக்‌ கண்டுபிடிக்கணும்‌.” 

“கதவுல எனக்குக்‌ காட்டினீங்களே ஒரு சிற்பத்தை... அதை 
எரிச்சுட்டா எல்லாம்‌ சரியாகிடாதா?” 

“அதுதான்‌ என்னோட திட்டமும்‌. ஆனா, அதுக்கு முன்னால 
அந்த இல்லத்துல இருக்கிற பெண்ணைக்‌ கண்டுபிடிக்கணும்‌.” 

“அப்படியா நினைக்கிறீங்க?” 

“நேரடியா அந்த உருவத்தை எரிச்சுடறதால பிரயோஜனம்‌ 
இல்லை. அதுவுமில்லாம உடனடியா அப்படிச்‌ செஞ்சுட்டோம்னா. 
சந்திரமோகனுக்கும்‌ விஷயம்‌ தெரிஞ்சிடும்‌. அதனால, அதை 
கடைசிக்கட்டமா வெச்சுக்கணும்‌. எதுக்கும்‌ பொழுது விடியட்டும்‌.” 

அன்றிரவு பாரதியம்மா, பத்ரனின்‌ அறையில்‌ படுத்து 
உறங்கினார்‌. நம்பூதிரிக்கும்‌ அவரை மிகவும்‌ பிடித்துவிட்டது. 
விசர்‌ ர கண்‌ விழித்த நம்பூதிரி கோய்‌ ரகக போனார்‌ 


உ 102 தேவமோகினி . 
குளித்துவிட்டுக்‌ கோயிலுக்கு வந்தபோது கல்விளக்கில்‌ தீபம்‌ 


ஏற்றப்பட்டிருந்தது. அனால்‌, அந்தப்‌ பிராந்தியத்திலேயே எவரும்‌ 
கட்டுப்படவில்லை. 

முந்தைய நாள்‌ சென்ற இல்லத்துக்குப்‌ போகத்‌ தீர்மானித்தார்‌. 
இடிந்து கிடந்த மதில்‌ பகுதியைக்‌ கடந்து மறுபுறம்‌ வந்தவர்‌, 
ஒற்றையடிப்‌ பாதையில்‌ நடக்கக்‌ தொடங்கினார்‌. 

சரியாக இல்லத்தின்‌ தெருவாசலை அடைந்தார்‌. துளசி 
மாடத்துக்கு அருகில்‌ நின்றபடி குரல்‌ கொடுத்தார்‌: “வீட்டுல 
யாராவது இருக்குறீங்களா ?” 

உட்புறத்திலிருந்து எந்த ஒரு சத்தமும்‌ கேட்கவில்லை. எனவே, 
அவர்‌ இல்லத்துக்குள்‌ நுழைய முடிவு செய்தார்‌. 

இளந்திண்ணைக்கு வந்து கதவைத்‌ தட்டிய பின்னும்கூட 
எவரும்‌ வரவில்லை. 


அதனால்‌ வீட்டின்‌ வெளிப்புறமாகவே பின்பக்கத்துக்கு 
வந்தார்‌. 


சமையலறைக்‌ கதவு வயதானதாக இருந்தது. எது நடந்தாலும்‌ 


சரி என்று நினைத்தவராக கதவைக்‌ காலால்‌ ஒங்கி மிதித்தார்‌. 
கதவு உட்புறமாக விரியத்‌ திறந்து கொண்டது. 
பத்ரன்‌ உள்ளே நுழைந்தார்‌. 
உரல்‌ போட்டிருந்த அறையைக்‌ கடந்து உள்வீட்டுக்கு வந்தார்‌. 
அப்போது இல்லத்தின்‌ தென்புற அறைக்கதவு திறந்து 
கிடப்பதைப்‌ பார்த்தார்‌. அவரது முகத்தில்‌ ஒரு வெளிச்சம்‌ 
புலப்பட்டது. 


திறந்திருந்த கதவு வழியாக உள்ளே நுழைந்தார்‌. உள்ளே 
இருட்டாக இருந்தது. உடனே மேற்குப்புறமிருந்த ஜன்னலைத்‌ 
திறந்து வெளிச்சத்துக்கு ஏற்பாடு செய்தார்‌. 

அந்த வெளிச்சத்தில்‌ அவர்‌ ஒரு காட்சியைக்‌ கண்டார்‌! 


14 


அந்தக்‌ காட்சியைக்‌ கண்ட மகாமாந்திரீகனான பத்ரன்‌ 
நம்பூதிரி உண்மையில்‌ திடுக்கிட்டே போனார்‌. 


ச 


“என்ன இது...”- என்றவர்‌ சட்டென்று பின்னுக்கு நகர்ந்தார்‌. 


அந்தத்‌ தென்புற அறையின்‌ தரையில்‌ முழு எலும்புக்கூடு 
ஒன்று நீட்டி நிமிர்ந்து படுத்துக்‌ கடந்தது. அதன்‌ மண்டைஓடு 
ஒருபுறமாகச்‌ சரிந்து கிடந்தது. 
“இது ஆணா, பெண்ணா?''-திருமேனியின்‌ மனம்‌ 
வார்த்தையாகவே கேட்டது. 
ஓர்‌ ஆராய்ச்சியாளனின்‌ லாகவத்துடன்‌ அதன்‌ அருகில்‌ 
உட்கார்ந்து ஊன்றிக்‌ கவனித்தார்‌. 
திடுமென்று அந்த மண்டையோடு அசைந்தது. 
பத்ரன்‌ பின்னோக்கிப்‌ பாய்ந்தார்‌ என்றே சொல்லலாம்‌. அதே 
நேரம்‌ அசாதாரணமான அளவுள்ள பல்லி ஒன்று, அந்த 
மண்டையோட்டின்‌ கண்‌ துவாரத்திலிருந்து வெளியேறியது. 
“ஓகோ... இதுதான்‌ விஷயமா?'' என்று பத்ரன்‌ 
முணுமுணுத்தார்‌. 
அவர்‌ சொன்னதைக்‌ காதில்‌ வாங்கியது போல்‌, அந்தப்‌ 
பல்லி அவரைத்‌ இரும்பிப்‌ பார்த்தது. பிறகு ஒரு தடவை குரல்‌ 
கொடுத்துவிட்டு, வேகமாக ஓடி அறையின்‌ நிழலான மூலையில்‌ 
பதுங்கியது. 
அங்கு இடக்கும்‌ எலும்புக்கூடு ஆணினுடையதா, பெண்ணினு 
டையதா என்பதைத்‌ தெரிந்து கொள்ள பத்ரன்‌ விரும்பினார்‌. 
. அதிகபட்சம்‌ ஐந்தரை அடிக்குமேல்‌ உயரமில்லை. பல்‌ வரிசை 
அழகாக இருந்தது. பச்சரிசி போன்ற பற்களை யாரோ அழகாக 
அடுக்கிவைத்தாற்‌ போலிருந்தது. 


© 104 தேவமோகினி 
பெரியதல்லாத மண்டையோடு. 
, திழிமென்று அவருக்கு ஒன்று தட்டுப்பட்டது. முகத்தின்‌ மீது 
படிந்து தலைப்‌ பக்கமாக நீண்டிருந்த ஒரு தலைமுடி. 
பத்ரன்‌ அதைக்‌ கையில்‌ எடுத்துப்‌ பரிசோதித்தார்‌. 
தலையிலிருந்து புட்டப்பகுதி வரை நீண்டு செல்லும்‌ 
தலைமுடி! 
அப்படியானால்‌ மீதமுள்ள முடி எங்கே? 
உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தார்‌. 
அந்த முடியை ஊன்றிக்‌ கவனித்தார்‌. அப்போது அறையின்‌ 
பக்கவாட்டுச்‌ சுவர்களை ஓட்டி முடியிழைகள்‌ சிதறிக்‌ கிடப்பது 
அவரது, பார்வையில்‌ பட்டது. ஒருவேளை எறும்புகள்‌ இழுத்துச்‌ 
சென்றிருக்கலாம்‌. என்று நினைத்தார்‌. 
இந்தப்‌ பெண்‌ யாராக இருப்பாள்‌ ? 
இது எப்படி நிகழ்ந்திருக்கும்‌? 
இதன்‌ பின்னணியிலுள்ள கதை என்ன? 
பத்ரன்‌ நம்பூதிரி அந்த அறையிலிருந்து வெளியேறினார்‌. 


உட்புறமாகவே நடந்து வாசல்‌ கதவின்‌ உட்புறத்‌ தாழ்ப்பாளை 
விலக்கினார்‌. 


ஒரு பெரிய அலறலுடன்‌ கதவுகள்‌ உட்புறமாக விரியத்‌ திறந்து 
கொண்டன. 

பத்ரன்‌ வராந்தாவில்‌ கால்‌ பதித்தபோது தெருவாசற் 
படியிலிருந்து யாரோ உட்‌ புறத்தை உற்றுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருப்பதாகத்‌ தோன்றியது. 

“யார்‌ அங்கே... ?” நம்பூதிரி உரத்த குரலில்‌ கேட்டார்‌. 

பதிலில்லை... 


அறிமுகமில்லாத நபர்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 105 & 

“பரவாயில்லை... உள்ளே வரலாம்‌ நீங்கள்‌.” - நம்பூதிரி 
அனுமதி அளித்தார்‌. 

சந்தேகம்‌ நிரம்பிய கண்களுடன்‌ தெருவாசற்படியைத்‌ 
தாண்டியவர்‌, துளசிமாடத்தின்‌ அருகில்‌ வந்து நின்றார்‌. 

நடுவயது மனிதர்‌, மாநிற உடல்‌. 

ஆஜானுபாகுவான தோற்றம்‌. 

இடுப்பில்‌ வேட்டி கட்டி, தோளில்‌ ஒரு துண்டு போட்டிருந்தார்‌. 

“திருமேனி எங்கேருந்து வர்றீங்க?” வந்த நபர்‌, பத்ரனின்‌ 
பூணூலைப்‌ பார்த்தபடி கேட்டார்‌. 

“என்‌ ஊர்‌ கொஞ்சம்‌ வடக்குப்‌ பக்கத்துல... புதுசாக்‌ 
கட்டியிருக்கிற பங்களாவுக்கு வந்திருக்கேன்‌. கோயிலுக்கு சாமி 
கும்பிட வந்தவன்‌, அப்படியே இந்த இல்லத்தையும்‌ பார்த்துட்டுப்‌ 
போகலாம்னு நெனைச்சேன்‌. உட்காருங்க. உங்ககிட்டச்‌ சில 
விஷயங்கள்‌ பேச வேண்டி இருக்கு.” நம்பூதிரி பேசினார்‌. 

வந்தவர்‌ வராந்தாவில்‌ அமர்ந்தார்‌. 

“என்‌ பேர்‌ வரதராஜன்‌ நாயர்‌. எங்களோட காரணவர்கள்‌ 
(குடும்பத்‌ தலைவர்கள்‌, தாய்மாமன்கள்‌)தான்‌ இந்த இல்லத்தின்‌ 
கணக்குப்பிள்ளைகளாக இருந்தவர்கள்‌. கடைசியா இந்த இல்லமே 
நாசமாகப்‌ போச்சு!” நடுவயது மனிதர்‌ சொன்னார்‌. 

“அப்படி என்னதான்‌ நடந்தது?” 

“இந்த . இல்லத்துக்‌ காரணவர்களின்‌ ஊதாரித்‌ 
தனத்துனாலதான்‌! ஊர்‌ பூராவும்‌ தொடுப்புகள்‌. இருக்கிற 
சொத்துக்களையெல்லாம்‌ பிரிச்சு, துண்டு துண்டாக்கி எல்லாப்‌ 
பெண்களுக்கும்‌ தானம்‌ கொடுத்தாங்க. கடைசியா ஒரேயொரு 
தம்புராட்டி மட்டுமே மீதமானாங்க. அவங்களையும்‌ நான்‌ பார்த்தது 
இல்லை. ஊர்ல சொல்லித்தான்‌ கேள்விப்பட்டிருக்கேன்‌. ரொம்பவும்‌ 
அழகா இருந்தாங்களாம்‌...” 

“அப்புறம்‌”-பத்ரன்‌ நம்பூதிரியின்‌ ஆவல்‌ அதிகரித்தது. 


“கடைசியில்‌ அவங்களால தனியா வாழ முடியாதுங்றெ 


நிலைமை ஆகிடுச்சு. இந்தப்‌ பக்கத்துல அப்ப குறுநில மன்னா 
ஒருத்தர்‌ இருந்தார்‌. அவரும்‌ சாதாரணமானவர்‌ இல்லை. எல்லா 
கெட்ட பழக்கங்களும்‌ இருந்தது. அவர்‌ இந்தத்‌ தம்புராட்டிை 
அடையறதுக்கு முயற்சி செஞ்சார்‌. ஆனா, தம்புராட்டிக்கு 


அவரைக்‌ கண்டாலே பிடிக்கலை. மட்டுமில்லாம அவர்‌ ஒரு தீராத 


நோயாளியுங்கூட்‌. வேற வழியே இல்லாமல்‌ போனபோது 
தம்புராட்டி வைரத்தைத்‌ தூள்‌ பண்ணிச்‌ சாப்பிட்டுத்‌ தற்கொலை 
பண்ணிட்டதா செய்தி...” 


“அப்புறம்‌ யாரும்‌ அவங்க பிணத்தை எடுத்து அடக்கம்‌ 
பண்ணலையா?” i 


“அது என்னன்னு தெரியலை... இந்த இல்லத்துக்குள்ள வத்து 
அதையெல்லாம்‌ நடத்த யாருக்குத்தான்‌ தைரியம்‌ வரும்‌? என்ன 
திருமேனி, உள்ளே அப்படி ஏதாவது அடையாளத்தைப்‌ 


பார்த்திங்களா?” நாயர்‌ கேட்டார்‌. 
“பார்த்தேன்‌... அதனாலதான்‌ கேட்டேன்‌... வாங்‌ 
காட்டுறேன்‌.” பத்ரன்‌ நம்பூதிரி அங்கிருந்து எழுந்தார்‌. 
வரதராஜன்‌ நாயர்‌ திருமேனியைப்‌ பின்தொடர்ந்‌ ம்‌ 


இல்லத்துக்குள்‌ நுழைந்தார்‌. இருவரும்‌ தென்புற அறையை 
அடைந்தனர்‌. 


உட்புறம்‌ பார்த்தனர்‌. 


“என்ன !”- திருமேனி வியப்புடன்‌ உடன்‌ வந்த நாயை 
பார்த்தார்‌. 


“என்னங்க ஆச்சு திருமேனி?” நாயர்‌ கேட்டார்‌. 

“அது எப்படி இங்கேருந்து மாயமா மறைஞ்சது?” அறைக்கு ள்‌ 
நுழைந்த திருமேனி இண்டுஇடுக்குவிடாமல்‌ தேடினார்‌. 

“இதோ... இதைப்‌ பார்த்திங்களா? தலைமுடி !'-ஏறத்தாழ 
நான்கடி நீளமுள்ள முடியிழைகள்‌ சிலவற்றைக்‌ கையில்‌ எடுத்த 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 107 6 


அப்போது நாயருக்கு முற்றத்தில்‌ எதுவோ தென்பட்டது. 
அவர்‌ அதை திருமேனிக்குத்‌ தெரியாமல்‌ காலால்‌ மிதித்து 
மறைத்தார்‌. அதன்‌ பிறகு அவர்‌ அங்கிருந்து அசையவில்லை. 

எலும்புக்கூட்டைக்‌ காணாததால்‌ அதைத்‌ தேடிவிட்டு 
அறையிலிருந்து பத்ரன்‌ நம்பூதிரி வெளியேறியபோது வரதராஜன்‌ 
நாயர்‌, தனது காலால்‌ மிதித்து மறைத்திருந்த பொருளை எடுத்து 
இடுப்பில்‌ செருகிக்‌ கொண்டார்‌. 

அது ஒரு வைரக்கல்‌ ! 

பத்ரன்‌ நம்பூதிரி மேலும்‌ இரண்டு அறைகளுக்குள்‌ நுழைந்து 
தேடிவிட்டு, ஏமாற்றத்துடன்‌ இல்லத்துக்கு வெளியே வந்தார்‌. 

எலும்புக்‌ கூட்டைத்‌ தனது கண்களால்‌ பார்த்தது அவருக்குத்‌ 
தெளிவாக ஞாபகமிருந்தது. 

“சரி, இப்போ இந்த இல்லத்துக்குவாரிசுன்னு யாரும்‌ 
இல்லையா?” திருமேனி கேட்டார்‌. 

“ஒருத்தர்‌ ரெண்டுபேர்‌ இந்த இல்லத்தை விலைக்கு 
வாங்கக்கூடத்‌ தயாரா இருந்தாங்க. ஆனா, உண்மையான 
வாரிசுன்னு குறிப்பிட்டு யாருமே இல்லாததால, அப்படி 
வாங்குறதுக்கும்‌ பயந்தாங்க. எல்லாத்துக்கு துணிஞ்சு வந்த 
ரெண்டு பேர்‌, ஒரே ஒருநாள்கூட இங்க தங்கலை.” 

“சரி... நாம திளம்பலாம்‌.”'-நம்பூதிரி அங்கிருந்து 
வெளியேறினார்‌. 

தெருவாசற்படி தாண்டியதும்‌ நாயர்‌ வடக்குத்‌ திசையில்‌ 
நடக்கத்‌ தொடங்கினார்‌. 

பத்ரன்‌ நம்பூதிரி பங்களாவுக்குத்‌ இரும்பினார்‌. சந்திரமோகன்‌ 
இன்னும்‌ வந்திருக்கவில்லை. 

சாப்பாட்டுக்குப்‌ பிறகு அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த 
அறைக்குள்‌ நுழைந்து தீவிர யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌. 


உ 108 


தேவமோகி, 


“முதலில்‌ அந்‌ 
அழிக்கவேண்டும்‌. ௪ 


வெளியே கார்‌ வந்து நிற்கும்‌ சத்தம்‌ கேட்டு பத்ரன்‌ நம்பூதிரி 
எழுந்தார்‌. 


சந்திரமோகனுடன்‌, வாசந்தியும்‌ வந்திருந்தாள்‌. 


“வாசந்தி வந்திருக்கிறாள்‌ அந்த மோகினி மாதிரி.” பத்ரன்‌: 
தாழ்ந்த குரலில்‌ முணுமுணுத்தார்‌. 


வந்தனர்‌. நால்வரில்‌ 
அரசியல்வாதிகள்‌. 


வரப்போகும்‌ தேர்தலில்‌ நாராயணன்‌ நிற்கப்‌ போவதாகக்‌ 
கேள்விப்பட்டேன்‌ !” ஒருவர்‌ சொன்னார்‌. 


த “அப்படியா... அப்படியானால்‌ நம்மளை முழுசா 
எதிர்க்குறதுதான்‌ அவங்களோட திட்டம்‌.”-மற்றொருவர்‌ கருச்‌ 
en 'ற்றொரு ருத்துத்‌ 


இ க்்த்தை ்ு முக்கியமான விஷயம்‌ நாராயணன்‌, 
*நதிரமோகனை எதிர்த்துப்‌ போட்டியிடப்‌ போகிறான்‌. பத 
கேள்விப்பட்ட செய்தி,” பக்‌ 

“அதாவது எப்படியாவது சந்திரமோகனைத்‌ தோற்கடிச்சே 
ஆகணும்னு கங்கணம்‌ கட்டியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 109 உ 


என்னோட ஆஸ்பத்திரி மேலகூட அவங்களுக்கு கடுமையான 
எதிர்ப்பு உண்டு.” திவாகரன்‌ நாயர்‌, சந்திரமோகனைப்‌ பார்த்தார்‌. 


அதுவரை எல்லாவற்றையும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த 
சந்திரமோகன்‌ பேசினார்‌: “இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும்போது 
ஒதுங்கிடுறதுதான்‌ நல்லதுன்னு நெனைக்கிறேன்‌. எதுக்காக வீணா 
மத்தவங்களோட விரோதத்தைச்‌ சம்பாதிக்கணும்‌? இதெல்லாம்‌ 
இல்லேன்னா மனநிம்மதியோடயாவது இருக்கலாம்‌.” 

“அது எப்படி? அவங்க நமக்கு ஏதாவது செஞ்சா, நாம 
பேசாம இருக்கிறதா?” ஒருவர்‌ கொதிப்புடன்‌ கேட்டார்‌. 

“ஆமாம்‌ சந்திரமோகன்‌... அதையெல்லாம்‌ நாங்க 
பார்த்துக்கிறோம்‌. நீங்க சும்மா இருந்தாலே போதும்‌.” டாக்டர்‌ 
இவாகரன்‌ சொன்னார்‌. 

சந்திரமோகன்‌ கவுன்சிலராகப்‌ போட்டியிடவேண்டும்‌ என்று 
தான்‌ வாசந்தியும்‌ விரும்பினாள்‌. நல்ல வாக்கு வித்தியாசத்துடன்‌ 
வெற்றி பெற்றால்‌ சேர்மன்‌ ஆவதற்கும்‌ வாய்ப்பு உண்டு. 

சந்திரமோகன்‌ தேர்தலில்‌ நின்றால்‌, கண்டிப்பாக ஜெயித்து 
விடுவார்‌ என்று மற்றவர்களும்‌ நினைத்தனர்‌. சந்தரமோகனை 
முன்நிறுத்தித்தான்‌ ஓட்டுகளைச்‌ சேகரிக்க முடியும்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ நம்பினர்‌. 

மதியத்துக்கு முன்னாலேயே அந்தக்‌ கூட்டம்‌ கலைந்தது. 
வாசந்தியும்‌ புறப்பட்டுப்‌ போனாள்‌. 

சந்திரமோகனும்‌, பத்ரன்‌ நம்பூதிரியும்‌ மட்டும்‌ மீதமாயினர்‌. 

“என்ன திருமேனி... இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?” 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“நான்‌ சொன்னா ஒருவேளை உங்களுக்குப்‌” பிடிக்காமல்‌ 
போகலாம்‌!” நம்பூதிரி சொன்னார்‌. 


“அதுக்கென்ன... உங்க கருத்தைத்‌ தாராளமா சொல்லலாம்‌.” 


உ 110 தேவமோகினி. 


“உங்களுக்கு இந்தப்‌ பொல்லாப்பெல்லாம்‌ எதுக்கு? நீங்க, 


உங்க வேலையைப்‌ பார்த்துட்டு நிம்மதியா காலந்தள்ளலாமே!” 


“நீங்க சொல்றதுலயும்‌ அர்த்தம்‌ இருக்கு. யோசிக்கலாம்‌. 


சரி, இங்க வந்த பிறகு ஏதாவது சேதி உண்டா? இந்த இடம்‌: 


உங்களுக்குப்‌ பிடிச்சிருக்கா?”- சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


“ரொம்பவும்‌ பிடிச்சிருக்கு, நல்ல இடம்‌. இந்த பங்களாவும்‌ 
சுற்றுப்புறமும்‌ மனசுக்கு இதமா இருக்கு.” 


“அப்படியானா நீங்க உங்க விருப்பப்படி இங்கேயே 


தங்கிக்கலாம்‌. அதுல எனக்கும்‌ மகிழ்ச்சிதான்‌.” 

திருமேனியின்‌ நெற்றி சுளிவடைந்தது. "நான்‌ எதிர்பார்க்கிற. 
படியே காரியங்கள்‌ கனிந்து வருகின்றன ?'-பத்ரன்‌ நம்பூதிரி 
மூளை வேலை செய்தது. 


அன்று மாலை நேரத்தில்‌ சந்திரமோகன்‌ கோயிலுக்குப்‌ போக 
விரும்பினார்‌. தேவயானியைச்‌ சந்திப்பது அவரது நோக்கம்‌. | 


திருமேனியின்‌ அறைக்குள்‌ சந்திரமோகன்‌ சென்றபோது 
அவர்‌ பிரஸ்னம்‌ பார்ப்பது தெரிந்தது. ஜன்னல்‌ வழியாக வேடிக்‌ ET 
பார்த்தபடி சற்று நேரம்‌ நின்றார்‌: 


இருமேனியின்‌ கவனம்‌ முழுக்கப்‌ பிரஸ்னத்திலேயே இருந்‌, 
இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ அவரை அழைப்பது சரியல்ல என்று ௧ 
சந்திரமோகன்‌, அங்கிருந்து கிளம்பினார்‌. அவர்‌ கோயிலுக்கு வந்த 
போது மாலை நேரமாகியிருந்தது. 

இருள்‌ மெலிதாகப்‌ பரவத்‌ தொடங்கியிருந்தது. கருவறையிஃ 
அருகில்‌ சென்று நின்றார்‌. 

“நான்‌ உங்களை எதிர்பார்த்துத்தான்‌ காத்திருக்கிறேன்‌. 
தேவயானியின்‌ குரல்‌. 


“ரொம்ப நேரமாச்சா, நீங்க வந்து?” 


“இல்லை... இப்பத்தான்‌ வந்தேன்‌. நீங்க இன்னிக்கு 
வருவீங்கன்னு யூகிச்சேன்‌ !" 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 1110 
“நான்‌ உங்க வீட்டுக்கு வர விரும்புகிறேன்‌.”- சந்திரமோகன்‌ 
அவளது முகத்தை ஏறிட்டார்‌. 
“அதுக்கென்ன... வாங்க” மறுக்காமல்‌ ஒப்புக்‌ கொண்டாள்‌. 
அவள்‌ சுற்றுமதிலின்‌ இடிந்த பகுதியை நெருங்கியபோது... 
“தேவயானி...” பின்புறத்திலிருந்து யாரோ அழைப்பது 
கட்டது. 
இருவரும்‌ ஒரே நேரத்தில்‌ திரும்பிப்‌ பார்த்தனர்‌. 
“இதோ வந்துடுறேன்‌. நீங்க இங்கேயே இருங்க” சொல்லி 
விட்டு வேகமாக நடந்தவள்‌ கருவறையின்‌ பின்புறத்தில்‌ மறைந்தாள்‌. 
சந்திரமோகன்‌ அவளை எதிர்பார்த்துக்‌ காத்திருந்தார்‌. 


“யாரது... எதுக்காக அங்க நிக்குறீங்க?”-என்றொரு 
பெண்குரல்‌ கேட்டது. 


சந்திரமோகன்‌ குரல்‌ வந்த திசையை நோக்கித்‌ திரும்பினார்‌. 


கோயில்‌ சுற்றுமதிலின்‌ வடமேற்கு மூலையில்‌ வளர்ந்திருந்த 
மோகினிப்‌ பாலை மரத்தின்‌ ழ்‌ பெண்‌ உருவம்‌ ஒன்று நின்று 
கொண்டிருந்தது! 


15 


தெளிவற்றதாக இருந்தது அந்தப்‌ பெண்‌ உருவம்‌. 


மேற்குத்‌ திசையில்‌ தாழ்ந்த சூரியனின்‌ சிவப்புநிறக்‌ 
கரணங்களும்‌ மெதுவாக உள்வாங்கி, மறைந்தன. மோகினிப்‌ 
பாலை மரத்தின்‌ அடிப்பகுதியில்‌ நிழல்‌ பரவியது. 

அந்த நிழல்‌ பகுதியில்தான்‌ அவள்‌ நின்று கொண்டிருந்தாள்‌. 

“அவள்‌ யாராக இருப்பாள்‌?” சந்திரமோகன்‌ யோசித்தார்‌. 
அவளது கேள்விக்குப்‌ பதிலளிக்க வேண்டுமே என்பதற்காக அவர்‌ 


உ 112 தேவமோகி, ர 
சொன்னார்‌. “என்‌ பெயர்‌ சந்திரமோகன்‌. அதோ தெரியுதே.. 
அந்த பங்களா... என்னோடதுதான்‌ !” 

“சிரமமா நெனைக்கலேன்னா கொஞ்சம்‌ இப்பிடி 
வர்றீங்களா?” அவள்‌ கேட்டாள்‌. 

சந்திரமோகன்‌ சுற்றிலும்‌ ஒரு தடவை பார்த்தார்‌. அந்தப்‌ 
பிராந்தியத்திலேயே அவர்களைத்‌ தவிர வேறு யாருமில்லை! 

மாலை நேர இருளுக்குக்‌ கனம்‌ அதிகரித்துக்‌ கொண்டே 
வந்தது. எனினும்‌ அவர்‌ மோகினிப்பாலை மரத்தை நெருங்கினார்‌. 


கட்டான உடல்‌. அணிந்திருந்த புடவையாலேயே மாராப்பு 
போட்டிருந்தாள்‌. 


பழங்காலப்‌ பாணியிலான நகைகள்‌, அவள்‌ உடலில்‌ 
பளபளத்தன. 


அழகியாகத்‌ தெரிந்தாள்‌. 


மங்கலான வெளிச்சத்திலும்‌ சந்தன நிறம்‌ வாய்ந்த அவளது 
உடலைக்‌ காண முடிந்தது. பிரத்தியேகமான ஒருவித மணம்‌ . 
அந்தப்‌ பகுதியில்‌ பரவியிருந்தது. 


“இங்க எதுக்காக வந்தீங்க?” அவள்‌ கேட்டாள்‌. 

“இந்தக்‌ கோயில்ல இருக்கிற தேவியைக்‌ கும்பிடறதுக்காக!" 
பதிலளித்தார்‌. 

“இல்லை. .. நீங்க பொய்‌ சொல்றீங்க!” அவள்‌ அவரை 
ஊன்றிப்‌ பார்த்தாள்‌. 

“உண்மைதான்‌. நீங்க சொன்னதுதான்‌ சரி. தேவயானியைப்‌ 
பாக்குறதுக்காக வந்தேன்‌.” - சந்திரமோகன்‌ ஒப்புக்கொண்டார்‌. 


“அவள்‌ யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?” விசாரித்தாள்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 
“தெரியாது!” 


“அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. . . 
தேவயானி!” 


மரணம்‌ இல்லாதவள்‌ 
“என்ன. . . உண்மையாகவா!” சந்திரமோகன்‌ தன்னையும்‌ 
மீறிக்‌ கேட்டார்‌. 

“நான்‌ சொன்னது உண்மை. அவள்‌ மரணமடைய முடியாது. 
புதுப்புதுப்‌ பிறப்புகள்‌ மட்டும்தான்‌ அவளுக்கு இருக்கு. உருவம்‌ 
மாறி மாறி அலைஞ்சுக்கிட்டிருக்கிறவ . . .” 

அவள்‌ சொன்னதன்‌ பொருள்‌ சந்திரமோகனுக்குப்‌ 
புரியவில்லை. 

“அதுக்கு நான்‌ என்ன பண்ணணும்‌?” அவர்‌ எதிர்க்கேள்வி 
கேட்டார்‌. 

“நீங்க நெனைச்சா அவளைக்‌ காப்பாத்த முடியும்‌. எனக்கு 
அப்படித்‌ தோணுது.” 

“எனக்கு அவளைப்‌ பிடிச்சிருக்கு!” சந்திரமோகன்‌ சொன்னார்‌. 

“நல்லது... அது எனக்கும்‌ தெரியும்‌. நீங்க கட்டின 
பங்களாவுக்குள்ளேயும்‌ அவள்‌ இருக்கா. அதுக்குள்ளே அவ வந்து 
சேர்ந்ததும்‌ விசித்திரமான ஒரு சம்பவத்தாலதான்‌ . . .” 

சூரியன்‌ முற்றிலுமாக மறைந்து விட்டிருந்தான்‌. அந்தப்‌ பகுதி 
முழுவதும்‌ சட்டென்று இருள்‌ பவியது. 

கோயிலுக்கு முன்னாலிருந்த கல்விளக்கின்‌ வெளிச்சம்‌, 
கிழக்குப்‌ பகுதியை ஓரளவுக்கு வெளிச்சமாக்கியிருந்தது. ஆனால்‌, 
அது அவர்கள்‌ நின்றிருந்த இடத்தை எட்டவில்லை. 

சுற்றிலும்‌ வளர்ந்திருந்த பல்வேறு வகையான மரக்கிளை 
களின்‌ ஊடாக இருள்‌ குடியேறி விட்டிருந்தது. சுவர்க்‌ கோழிகளின்‌ 
காதைக்‌ கிழிக்கும்‌ “வொய்‌' சத்தம்‌ மட்டும்‌ தனியாகக்‌ கேட்டது. 


உ 114 தேவமோகினி 


அவள்‌ குறிப்பிட்ட சம்பவத்தின்‌ ரகசியத்தைத்‌ தெரிந்து 
கொள்ள சந்திரமேரகன்‌ விரும்பினார்‌. ஆனால்‌, அதே சமயம்‌ 
அங்கு நேரத்தைச்‌ செலவிடுவதும்‌ உசிதமாகத்‌ தெரியவில்லை. 


“இங்கேருந்து கிளம்பலாமென்று யோசிக்கிறீங்க போல 
இருக்கு. சரி கிளம்புங்க... நாளைக்கு இதே நேரத்துல, எங்க 
போறீங்கன்னு யார்கிட்டேயும்‌ சொல்லாம இங்க வாங்க. அப்ப. 
எல்லாத்தையும்‌ சொல்றேன்‌. மட்டுமில்லாம, உங்களோட மத்‌ 
சில பிரச்சனைகளுக்கும்‌ பரிகாரம்‌ சொல்லித்தர்றேன்‌.” 


இவ்வளவு தூரம்‌ வந்துவிட்ட பிறகு முன்பின்‌ தெரியாத 


அந்தப்‌ பெண்மணி யார்‌ என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்று : 


சந்திரமோகன்‌ விரும்பினார்‌. 


“எல்லாம்‌ சரிதான்‌. ஆனா, நீங்க யாருன்னு இன்னும்‌ 
சொல்லலையே?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. . 


“நான்‌ யாருன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்‌. 
தெரிஞ்சுக்கிட்டா . .. அது வேண்டாம்‌. இப்போதைக்கு அதை 
நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கறதுதான்‌ நல்லது. என்னை நீங்க. 
நம்புறதா இருந்தா, நான்‌ சொன்னபடி நடந்துக்கங்க.” அவள்‌ 
சொன்னாள்‌. 

ஒரு சில விநாடிகளுக்குள்‌ மோகினிப்பாலை மரத்தின்‌ 
பின்புறமாகச்‌ சென்றவள்‌ சட்டென்று மறைந்தாள்‌. 


சந்திரமோகன்‌ கோயில்‌ கோபுரத்தைக்‌ கடக்கும்போது 


மீண்டும்‌ ஒருதடவை திரும்பிப்‌ பார்த்தார்‌. 
அப்போது கோயில்‌ 
அதிகரித்திருந்தது. 


கருவறைக்குள்‌ வெளிச்சம்‌ 


கல்விளக்கிலிருந்த திரியின்‌ ஜுவாலை காற்றில்‌ அலைந்து 
கொண்டிருந்தது. | 


சட்டென்று அந்த அதிசயம்‌ நிகழ்ந்தது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 1156 


கல்விளக்கின்‌ ஜுவாலை ஒரு பூவிதழைக்‌ கிள்ளியெடுத்தாற்‌ 
போல்‌ தானாகவே உயர்ந்து, அந்தரத்தில்‌ நகர்ந்து கருவறைக்குள்‌ 
போய்‌ மறைந்தது. 

நம்பமுடியாத அந்தக்‌ காட்சியைப்‌ பார்த்தவாறே சந்திரமோகன்‌ 
அசைவற்று நின்றார்‌. 


“கிளம்புங்க . . . மேற்கொண்டு இங்க நிக்காதிங்க!” யாரோ 
சொல்வது கேட்டது. 


சந்திரமோகன்‌ நடக்கத்‌ தொடங்கினார்‌. 


பங்களாவுக்குத்‌ திரும்பியபோது பத்ரன்‌ நம்பூதிரி, வரவேற்பு 
ஹாலிலிருந்த ஒரு சிற்பத்தின்‌ அருகில்‌ நிற்பதைக்‌ கவனித்தார்‌. 

ஹாலிலிருந்த கதவின்‌ வலது புறத்தில்‌ சிற்பம்‌ இருந்தது. 
ஐந்தரையடி உயரம்‌ கொண்ட அந்தச்‌ சிலை ஒரு துவார 
பாலகனின்‌ உருவத்துடனிருந்தது. பழங்காலத்தில்‌ அரண்மனை 
வாயிலில்‌ கேடயமும்‌ வில்லும்‌ ஏந்தி நிற்கும்‌ ஒரு காவல்‌ வீரனின்‌ 
சிலை. i 

அதன்‌ இடுப்பில்‌ வாள்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்தது. இடது 
தோளில்‌ அம்புகள்‌ நிறைந்த அம்பறாத்‌ தூளி. இடது கையில்‌ 
வில்‌... வலது கையில்‌ அப்போதுதான்‌ உருவியெடுத்தது போன்று 
அம்பு ஒன்று இருந்தது. 


“என்னங்க திருமேனி, இந்தச்‌ சிலையையே பார்த்துட்டு 
நிக்குறீங்க?”" சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“ஆச்சரியம்தான்‌ வேற என்ன? இதைப்‌ பாருங்க. . .” பத்ரன்‌ 
நம்பூதிரி அதன்‌ கையிலிருந்த அம்பைச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. 

சந்திரமோகன்‌ குனிந்து பார்த்தபோது வியப்பு அடைந்தார்‌. 
அந்த அம்பின்‌ நுனியில்‌ திட்டாக ரத்தம்‌ ஓட்டிக்கொண்டு உலர்ந்து 
போயிருந்தது. . 


“இதுக்கு “என்ன அர்த்தம்‌?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


பத்ரன்‌ நம்பூதிரி சற்று நேரம்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌, 
பிறகு கேட்டார்‌. “ ந்தச்‌ சிலை உங்களுக்கு எங்கேருந்து 
கிடைச்சதுங்க சந்திரமோகன்‌?” 


சந்திரமோகனுக்கு அது உடனே ஞாபகம்‌ வரவில்லை. 


“எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரியான சிலைகஃ 
எல்லாம்‌ அசையக்கூடியது. யாரோட உடம்புலயோ பதிஞ்ச பிறு 


திரும்பி வந்திருக்கிற அம்பாகத்தான்‌ இது எனக்குத்‌ தோணுது!” 
பத்ரன்‌ நம்பூதிரி சொன்னார்‌. 


அவர்‌ சொல்வது சரியாகத்தான்‌ இருக்குமென்று சந்திர 
மோகனுக்கும்‌ தோன்றியது. 


சந்திரமோகன்‌ கோயிலில்‌ சந்தித்த 
காடுத்தபடி அந்த இடத்துக்குச்‌ 


கோபுரவாசலை அடைந்தபோது கல்விளக்கில்‌ திரி எரிந்து. 


கொண்டிருந்தது. 
உட்புறும்‌ நுழைந்தவர்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. 
யாரையும்‌ காணவில்லை! 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 1176 


ஒருவேளை அவள்‌ தனக்காகக்‌ காத்திருந்திருக்கலாம்‌ என்று 
ரமோகன்‌ நினைத்தார்‌. அல்லது அவளுக்கு ஏதாவது ஆபத்து 
ஏற்பட்டிருக்குமோ? 


இப்படி அவர்‌ யோசித்துக்‌ கொண்டிருந்தபோது மோகினிப்‌ 
பாலைமரத்தை யாரோ பிடித்து உலுக்கியது போல்‌ காற்று வீசியது. 

மறுவிநாடி- 

பாலைமரத்தின்‌ கழே யாரோ நிற்பதைப்‌ பார்த்தார்‌. 

சந்திரமோகன்‌ அவளிடம்‌ சென்றார்‌. 

“சந்தேகப்பட்டேன்‌. இருந்தாலும்‌ வந்துட்டிங்களே” - அவள்‌ 
பாலை மரத்தின்‌ அடியிலிருந்து நகர்ந்து வந்தாள்‌. 

“வாங்க...” அழைத்தாள்‌. ்‌ 
சந்திரமோகன்‌ அவளைப்‌ பின்தொடர்ந்தார்‌. 


கோயிலுக்குப்‌ பின்னால்‌ மதில்‌ இடிந்து விழுந்த பகுதியின்‌ 
ஊடாக அவள்‌ நடந்தாள்‌. 


இல்லத்தை நெருங்கியபோது அவள்‌ நின்றாள்‌. 

அப்போது பூஜையறை வாசலில்‌ ஏற்றியிருந்த விளக்கை 
யாரோ வீட்டுக்குள்‌ எடுத்துச்‌ சென்றனர்‌. 

சந்திரமோகன்‌ வீட்டுக்குள்‌ நுழைய முயன்றார்‌. 


ஆனால்‌, உடன்‌ வந்தவள்‌ தடுத்தாள்‌ : “நரமபோக வேண்டிய 
இடம்‌ இது இல்லை. என்னை நீங்க பின்தொடர்ந்தாப்‌ போதும்‌.” 
அவள்‌ முன்புறமாக. நடந்தாள்‌. 
இருபுறமும்‌ ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின்‌ கிளைகள்‌ 
றுடன்‌ ஒன்று பின்னிப்‌ பிணைந்து கிடந்ததால்‌ அவர்கள்‌ 
கடந்தவழி ஒரு நீண்ட குகை மாதிரி இருந்தது. 

அப்போது கிழக்குப்புறக்‌ குன்றின்‌ உச்சியில்‌ நிலவு உதித்தது. 


118 தேவமோகினி 


நகரத்தின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ இப்படியொரு பகுதி இருப்பதே. 


இப்போதுதான்‌ அவருக்குத்‌ தெரிந்தது. 


அந்தவழி முடிவடைந்தது ஒரு மண்டபத்தின்‌ முன்னால்தான்‌. 


மிகவும்‌ பழைமையான ஆறுகால்‌ மண்டபமாக இருந்தது 
அது. 


மண்டபத்தின்‌ விளிம்பில்‌ ஒரு கருவறை இருந்தது. 

அவள்‌ அதற்குள்‌ நுழைந்த! விளக்கை ஏற்றினாள்‌. 

“வாங்க!” அவள்‌ அழைத்தாள்‌. 

சந்திரமோகன்‌ செருப்பை வெளியே கழற்றிப்‌ போட்டுவிட்டு. 
உள்ளே நுழைந்தார்‌. 


அதற்குள்‌ தேவி விக்கிரகம்‌ ஒன்று இருந்தது. அவள்‌ 
ஏற்றிவைத்த விளக்கின்‌ ஒளியில்‌ சந்திரமோகன்‌ ஒரு காட்சியைக்‌ 


கண்டார்‌. 

தேவி சிலையின்‌ மீது தங்கநிறப்‌ பாம்பு ஒன்று இருந்தது. 

அது மெதுவாக அசைந்தது. நடுவே ஒரு தடவை அது 
படத்தை உயர்த்தி சந்திரமோகனைப்‌ பார்த்தது. உடனே அவள்‌ 
தனது கையால்‌ படத்தைத்‌ தடவினாள்‌. 

பாம்பு படத்தைத்‌ தாழ்த்தியது. 

“இந்த வழியா வாங்க!” அவள்‌ சொன்னாள்‌. 

விக்கிரகத்தின்‌ இடது புறமாக அவர்கள்‌ உட்புறம்‌ சென்றனர்‌. 
அதன்‌ பிறகு அங்கு அவர்கள்‌ பார்த்தது, இரண்டு மூன்று பேர்‌ 
வசதியாக நடந்து செல்லக்‌ கூடிய ஒரு குகைப்‌ பாதையை. 


விசாலமான ஒரு ஹாலில்‌ குகை முடிவடைந்தது. 

அங்கிருந்த சுவரில்‌ மாட்டி.வைத்திருந்த விளக்கை ஏற்றினாள்‌. 

வெளிச்சம்‌ பரவியபோது ஓர்‌ அரண்மனையின்‌ முன்புறம்‌ 
போல்‌ தட்டுப்பட்டது அந்தப்‌ பகுதி. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 1196 


சுவர்களில்‌ பிரேம்‌ போடப்பட்ட ஓவியங்கள்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தன. அவை ராஜா-ராணிகளின்‌ ஓவியங்களாக 
இருந்தன. . 


அவள்‌ மேலும்‌ மூன்று விளக்குகளை ஏற்றினாள்‌. அந்தப்‌ 
பகுதியில்‌ வெளிச்சம்‌ தேவையான அளவுக்கு அதிகரித்தது. 


அந்த வெளிச்சத்தில்‌ சந்திரமோகன்‌ அவளைப்‌ பார்த்தார்‌. 


எப்படிப்பட்டவரையும்‌ கவரக்கூடிய அழகு கொழிக்கும்‌ ஓர்‌ 
இளவரசியாகத்‌ தென்பட்டாள்‌ அவள்‌. 


பிறைச்சந்திர வடிவிலான நெற்றிப்‌ பரப்பு. 


வானவில்‌ பிறப்பெடுக்கும்‌ புருவக்‌ கொடிகள்‌. துடிப்பான 
கன்னக்‌ கதுப்புகள்‌. நீண்டு வளைந்த, எள்ளின்‌ பூ போன்ற மூக்கு. 
காமனின்‌ மலர்க்கணைகளை ஏந்தி வரும்‌ கண்கள்‌. 

கழுத்தின்‌ கீழே ஆபரணங்களுக்கு நடுவே தென்பட்ட 
மார்பகங்கள்‌. 

அவளது தோளில்‌ £ழ்ப்படியாதது மாதிரி கிடந்த 
சேலைத்தலைப்பு மெதுவாக நழுவி விழுந்தது. 

தங்கநிற ரோமங்களின்‌ ஊடாக சந்திரமோகனின்‌ பார்வை, 
கீழிறங்கிப்‌ படிந்த இடம்‌ அவளது தொப்பூழ்க்கொடிதான்‌ ! 


16 


சந்திரமோகன்‌ நிதானத்துக்கு வரப்‌ பெரும்பாடுபட்டார்‌. 


அமெரிக்காவில்‌ பிறந்து வளர்ந்து, அந்த நாட்டின்‌ பழக்க 
வழக்கங்களில்‌ திளைத்த அவர்‌, தனக்கு முன்னால்‌ நின்று 
கொண்டிருக்கும்‌ பெண்‌ உருவத்தைக்‌ கண்டு ஆடிப்‌ போவதா? 


“என்னங்க சந்திரமோகன்‌ யோசிக்கிறீங்க?” அவள்‌ கேட்டாள்‌. 


“ஓ... ஒண்ணுமில்லை!” சந்திரமோகன்‌ திணறினார்‌. . 


உ 120 தேவமோகினி 


“பரவாயில்லை ... என்னை நல்லாப்‌ பாருங்க. 
ஓவியங்கள்லயும்‌, சிற்பங்கள்லயும்‌ இருக்கிற பெண்ணோட 
அழகைப்‌ பாத்து நீங்க கண்ணைப்‌ பொத்திக்கிடுவீங்களா என்ன? 
அழகுங்கிறது கடவுள்‌ கொடுக்கிறது.” அவள்‌ மேலும்‌ அவரை 
நெருங்கி நின்றாள்‌. 

இரவு நேர மல்லிகையின்‌, மனத்தை உன்மத்தம்‌ கொள்ளச்‌ 
செய்யும்‌ மணம்‌ சந்திரமோகனின்‌ மூக்கினுள்‌ பலவந்தமாக 
நுழைந்தது. 

“வாங்க... . நான்‌ எல்லாத்தையும்‌ சொல்றேன்‌.” அவள்‌ சரிந்து 
விழுந்த சேலைத்‌ தலைப்பை .இழுத்துத்‌ தோளில்‌ போட்டபிறகு 
அவரது வலது கையைப்‌ பிடித்தாள்‌. பூவிதழ்‌ ஒன்று அவரது 
கையைப்‌ பற்றிக்‌ கொண்டது போலிருந்தது அந்தச்‌ செயல்‌. 

இயந்திரகதியில்‌ அவர்‌, அவளைப்‌ பின்தொடர்ந்தார்‌. 

ஒரு விளக்கைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டாள்‌. 


வரவேற்பு ஹால்‌ போலிருந்த அந்த இடத்திலிருந்து அவள்‌ 
மற்றோர்‌ அறைக்குச்‌ சென்றாள்‌. 


அங்கிருந்த மேஜையின்மீது கையிலிருந்த விளக்கை. 
வைத்தாள்‌. ரத 


விசாலமான அந்த அறையின்‌ நடுவில்‌, சிற்ப 
வேலைப்பாடுகள்‌ நிறைந்த சந்தன மரக்கட்டில்‌ ஒன்று கிடந்தது. 

அதில்‌ இளம்மஞ்சள்‌ நிறத்திலான விரிப்பு ஒன்றில்‌ முல்லைப்‌ 
பூக்கள்‌ தூவப்பட்ட படுக்கை ஒன்றும்‌ இருந்தது. 

அத்துடன்‌ மிகவும்‌ பழைய பாணியிலான நாற்காலிகளும்‌, 
அலமாரிகளும்‌ இருந்தன. எல்லாம்‌ தேக்கு மற்றும்‌ தேவதாரு 
மரங்களால்‌ செய்யப்பட்டவை. 

“இவ்வளவெல்லாமிருந்தும்‌ நீங்க என்னைப்‌ பத்தி எதுவும்‌ 
கேக்கலயே?” அவள்‌ கேட்டாள்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன 1216 

“அதுக்கு நேரமே கிடைக்கலையே? நான்‌ கொஞ்சம்கூட 
எதிர்பாக்காத விஷயங்களைத்தான்‌ இதுவரையில பார்த்துட்டிருக்கேன்‌.” 
- சந்திரமோகன்‌ சொன்னார்‌. 

“அப்ப நானே சொல்றேன்‌ . . . முதல்ல உக்காருங்க!” அவள்‌ 
கூறினாள்‌. 

சந்திரமோகன்‌ கட்டிலில்‌ அமர்ந்தார்‌. 

உடனே அவள்‌ அருகிலிருந்த நீண்ட சோபாவிலிருந்து 


மென்மையான இரண்டு தலையணைகளை எடுத்து அவரிடம்‌ 
வைத்தாள்‌. 


மெத்தை மீதிருந்த தலையணைகளின்‌ மீதே அவற்றையும்‌ 
அடுக்கிய சந்திரமோகன்‌ சாய்ந்து உட்கார்ந்தார்‌. 

அறைக்குள்‌ எவரும்‌ விரும்பக்கூடிய சுகமான வாசனை வீக்‌ 
கொண்டிருந்தது. 


விளக்கொளி அதிகரித்தபோது சந்திரமோகன்‌ அந்த 
அறையிலிருந்த ஓவியங்களைக்‌ கவனித்தார்‌. 


இருந்த இடத்திலிருந்து எழுந்தார்‌. 
ஒவ்வொரு படத்தையும்‌ மாறி மாறிப்‌ பார்த்தார்‌. 


முதலில்‌ இருந்த படம்‌ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு 
முந்தைய ராஜா-ராணி தம்பதியின்‌ படம்‌. அதன்‌ கழ்‌ எழுதப்‌ 
பட்டிருந்த பெயரை வாசித்தார்‌ : “இந்திரவர்மா - சந்திரிகாபாய்‌.” 


அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராணியின்‌ படம்‌ இருந்தது. 
“அம்பிகா தேவி!” 


அந்தக்‌ காலத்தின்‌ புகழ்‌ பெற்ற ஏகோ ஓர்‌ ஓவியர்‌ வரைந்த 
ஒவியம்‌. 


ரவிக்கை இல்லாமல்‌ சரிகை போட்ட சேலையால்‌ மார்பை 
மறைத்திருந்த படம்‌ அது. 


ஓ 122 தேவமோகினி _- 


சரிகையின்‌ பளபளப்பு அந்த ஓவியத்திலும்‌ தெரிந்தது. அந்தப்‌ _ 


பெண்மணி அணிந்திருந்த நகைகளும்‌ அதே போல்‌ பளபளத்தன. 


அந்த ஓவியத்திலிருந்து பார்வையை மீட்ட சந்திரமோகன்‌ : 


அவளைப்‌ பார்த்தார்‌. 


“அம்பிகாதேவி!” சந்திரமோகன்‌ அந்தப்‌ பெயரை மந்திரித்தார்‌. . 


“என்ன?” அவள்‌ குரல்‌ கொடுத்தாள்‌. 
“உங்களை மாதிரியே இருக்காங்க!" அவர்‌ சொன்னார்‌. 


“ஆமாம்‌... அதே மாதிரிதான்‌... நல்லாப்‌ பாருங்க. 
கன்னத்துல இருக்கிற மருவை...” 

ஆனால்‌, ஓவியத்தில்‌ குறிப்பிட்டிருந்த தேதி முந்நூறு 
வருடங்களுக்கு முந்தையதாக இருந்தது! 


“நாம வந்து ரொம்ப நேரமாயிடுச்சு. எதையாவது 
சாப்பிடலாமா? நான்‌ போய்‌ எடுத்துட்டு வர்றேன்‌. உக்காந்திருங்க !” 
என்றாள்‌. 

“இன்னும்‌ நீங்க, உங்க பேரைச்‌ சொல்லலையே?” 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“அம்பிகாதேவி!” அவள்‌ சொன்னாள்‌. 

சந்திரமோகன்‌ தடுக்கிட்டார்‌! 


“அப்படி இருக்காது. அதற்கு வழியே இல்லை” அவர்‌. 
தனக்குத்தானே சமாதானம்‌ செய்து கொள்ள முயன்றார்‌. . 


அம்பிகாதேவி அங்கிருந்து வெளியேறினாள்‌. 


சந்திரமோகன்‌. மீண்டும்‌ ஓவியங்களைப்‌ பார்க்கத்‌. 


தொடங்கினார்‌. 


அதற்குப்‌ பிறகு அம்பிகாதேவியின்‌ வேறு படத்தை அவர்‌. 


பார்க்கவில்லை. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 
அதற்குள்‌ அம்பிகாதேவி திரும்பி வந்துவிட்டாள்‌. 
தாம்பாளம்‌ ஒன்றில்‌ பழவகைகளும்‌ வெண்கலச்‌ சொம்பு 
ஒன்றில்‌ இளநீரும்‌ இருந்தன. 


பசி இருந்ததால்‌ அவர்‌ அதையெல்லாம்‌ சாப்பிடத்‌ 
தொடங்கினார்‌. 


அவை மிகவும்‌ ரசிமிக்க பழங்களாக இருந்தன. திராட்சை, 
ஆப்பிள்‌, மாம்பழம்‌, கதலி வாழை போன்றவை அபூர்வ இனப்‌ 
பழங்களாகத்‌ தென்பட்டன. 


அவற்றைச்‌ சாப்பிட அவள்‌ உற்சாகப்படுத்திக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


கடைசியாக இளநீர்‌ குடித்தார்‌. 
சற்று நேரத்துக்குப்‌ பிறகு அவருக்குச்‌ சன்னமான போதை 
ஏற்பட்டது போலிருந்தது. 


அம்பிகாதேவி பாத்திரங்களை எடுத்து அருகிலிருந்த மேஜை 
மீது வைத்தாள்‌. 


“நீங்க இன்னிக்கு இங்கேயே தங்கலாம்‌.” அவள்‌ சொன்னாள்‌. 

“அதுக்கு முன்னால எனக்கு சில விவரங்களைத்‌ தெரியப்‌ 
படுத்தினா நல்லது. நீங்க யார்‌? இந்த இடம்‌ எது? எல்லாத்தையும்‌, 
சொல்லுங்க!” சந்திரமோகன்‌ வற்புறுத்தினார்‌. 


ர 


“சொல்றேன்‌ . . .” என்றவள்‌ கட்டிலில்‌ அவருக்கு அருகே 
அமர்ந்தாள்‌. “நாம இப்ப இருக்கிற இடம்‌ சந்திரகிரி அரண்மனை. 
ஒரு காலத்துல இந்த நாடு மொத்தமும்‌ எங்களோட ஆட்சியில 
தான்‌ இருந்தது. எங்களோட அமைச்சரா இருந்தவர்‌ நெடுங்காடு 
இல்லத்தோட காரணவர்‌. அதுதான்‌ உங்களுக்குப்‌ பழக்கமான 
தேவயானியோட குடும்பம்‌ !” 


“உண்மையாவா?” சந்திரமோகன்‌ வியப்புடன்‌ அவ. எப்‌ 
பார்த்தார்‌. 


உ 124 தேவமோகினி 


“ஆமாம்‌... இந்த அரண்மனைக்கு மேல, மலைச்சரிவு 


ஏற்பட்டு மண்விழுந்து மூடிடுச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு 


அரண்மனை இருக்கிறதே வேற யாருக்கும்‌ தெரியாது. ஆனா 
நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி... எல்லா வகையிலுமே!” அவள்‌, 
அவரது தோளில்‌ கை வைத்தாள்‌. 


அப்போது அவளது மாராப்புச்‌ சேலை தானாகவே நழுவி 
அவளது மடியிலேயே விழுந்தது. 


பேரழகு வாய்ந்த ஒரு நடனப்‌ பெண்ணின்‌ சிலை மாதிரி 
அம்பிகாதேவி அவருக்கு முன்னால்‌ கம்பீரமாக அம்ர்ந்திருந்தாள்‌. 


அவளது கை விரல்கள்‌, அவரது ரோமம்‌ நிறைந்த மார்பில்‌ 
அளைந்தன. 


இளமைக்கே உரித்தான ஏதோ ஒரு வாசனை அவளிட 


மிருந்து உயர்ந்தது. 


ஏதோ ஒரு மாந்திரீக சக்திக்கு ஆட்பட்டவரைப்‌ போல்‌ சந்திர 
மோகன்‌ அப்படியே அசைவற்றுப்‌ போனார்‌. 


அவளது உதடுகள்‌ இரண்டு பூவிதழ்களைப்‌ போல அவரது 
முகத்தை நெருங்கின. 


அவரால்‌ எதுவும்‌ செய்ய முடியவில்லை! 


வெப்பமான அவளது மூச்சுக்காற்று குறிப்பிட்ட 
இடைவெளிகளுடன்‌ அவரது கன்னத்தில்‌ பதிந்து கொண்டிருந்தது. 


அவளது உதடுகள்‌ அவரது முகத்திலும்‌, கழுத்திலும்‌, 
தோளிலும்‌ மாறி மாறிப்‌ பதிந்து கொண்டிருந்தன. 


நட்சத்திரங்களின்‌ உலகத்தில்‌, வெண்மேகங்களுக்கு ஊடாக 


ஏதோ ஓர்‌ அழகான பகுதிக்குள்‌ தான்‌ ஊர்ந்து சென்று 


கொண்டிருப்பதாக சந்திரமோகனுக்குத்‌ தோன்றியது. 


இளநீரில்‌ கலந்திருந்த மதுவின்‌ போதையில்‌ அவர்‌ கனவுலகம்‌ . 


ஒன்றில்‌ மிதந்து கொண்டிருந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 125 உ 
எவ்வளவு நேரம்‌ அப்படிக்‌ கிடந்தார்‌ என்பது அவருக்கே 
தெரியவில்லை! 
சட்டென்று யாரோ தன்னை அழைப்பதுபோல்‌ தோன்றவே, 
அவர்‌ கண்ணிமைகளைத்‌ திறந்தார்‌. 


அவருக்கு முன்னால்‌ இளவரசி ஒருத்தி நின்று 
கொண்டிருந்தாள்‌. 3 

ஓர்‌ இளவரசிக்கு உரிய உடை மற்றும்‌ நகைகளணிந்த 
அம்பிகாதேவி. 

அவர்‌ கண்களைக்‌ கசக்கிக்‌ கொண்டு நம்ப முடியாமல்‌ 
பார்த்தார்‌. 

ஆமாம்‌... அவளேதான்‌ ! 

“எழுந்திருங்க . . . கந்தர்வ யாமம்‌ முடியப்‌ போகுது!” அவள்‌ 
சொன்னாள்‌. 

சந்திரமோகன்‌ எழுந்தார்‌. 

தனது திடகாத்திரமான உடம்பில்‌ சற்றுச்‌ சோர்வு 
ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தார்‌. 

“இந்த ஓவியத்தை நான்‌ எடுத்துக்கலாமா?” அவர்‌ கேட்டார்‌. 

“இன்னொரு தடவை வரும்போது! அப்ப நானே இதை 
உங்களுக்குத்‌ தருவேன்‌. இதை உங்க பங்களாவுல வெச்சிருந்தா, 
வேற யாராவது பார்த்தாங்கன்னா, அதனால புதுப்புதுப்‌ 
பிரச்சனைங்க கிளம்பும்‌.” அவள்‌ பதிலளித்தாள்‌. 

அவள்‌, அவரை அங்கிருந்து மற்றோர்‌ இடத்துக்குக்‌ கொண்டு 
போனாள்‌. 

குகை வழியாகவே சற்றுத்‌ தூரம்‌ நடந்த போது எங்கிருந்தோ 
நீர்வீழ்ச்சியின்‌ சத்தம்‌ கேட்டது. 


அவர்கள்‌ ஒரு குளக்கரையை அடைந்தனர்‌. 


உ 126 தேவமோகினி 


பூமியின்‌ உட்பகுதியிலிருந்த அந்தக்‌ குளத்தின்‌ மேற்புறம்‌, 
பாறைகளின்‌ இடைவெளி வழியாக நிலவொளி சன்னமாகப்‌ 
பாய்ந்து கொண்டிருந்தது. 


எங்கிருந்தோ பாய்ந்து. வந்த தண்ணீர்‌ குளத்தில்‌ விழுந்து ' 


குளத்து மண்ணுடன்‌ மறுபுறம்‌ வெளியேறிக்‌ கொண்டிருந்தது. 
சந்திரமோகன்‌ குளத்தில்‌ இறங்கினார்‌. 
பன்னீர்‌ போன்ற தெளிவான தண்ணீர்‌. 


சந்தன மரங்களின்‌ வேர்கள்‌, அதன்‌ ஒரு பகுதியைத்‌ 


தேய்த்துப்‌ பளபளப்பாக்கியது போல்‌ தட்டுப்பட்டன. 


குளித்து எழுந்தபோது உடல்‌ அசதி, கிறக்கம்‌ எல்லாம்‌ விலகி 
ஒருவிதப்‌ புத்துணர்ச்சி ஏற்பட்டது. 


“குளத்து தண்ணியில ஏதாவது வித்தியாசம்‌ தெரியுதுங்களா?” 
அம்பிகாதேவி கேட்டாள்‌. 


மறுபடியும்‌ பழைய அறைக்குத்‌ திரும்பினர்‌. 

முகம்‌ பார்க்கும்‌ நீள்சதுரக்‌ கண்ணாடியின்‌ மீதிருந்த இரையை 
அவள்‌ விலக்கிவிட்டாள்‌. த்‌ 

அருகிலிருந்த மரப்பீடம்‌ ஒன்றில்‌ சுகந்தத்‌ திரவியங்கள்‌ 
இருந்தன. 


சிற்ப வேலைப்பாடுகள்‌ நிறைந்த அலமாரியிலிருந்து தங்கச்‌ 
சரிகை பதித்த வேட்டி மற்றும்‌ துண்டை வெளியில்‌ எடுத்தாள்‌. 


“இதைக்‌ கட்டிக்கங்க! அந்தக்‌ காலத்துல இங்கிருந்த 
ராஜாக்கள்‌ உடுத்துன உடை இது!” 


அவற்றை அணிந்துகொண்டு நெற்றியில்‌ பொட்டுவைத்துக்‌ 
கொண்டபோது முதலில்‌ இருந்த ஓவியத்தில்‌ இடம்‌ பெற்ற 
மன்னரைப்‌ போலவே காட்சியளித்தார்‌ சந்திரமோகன்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 127 6 


“இனி நாம புறப்படலாமில்லையா? குளிக்காம தேவி 
கோயிலுக்குள்ள நுழையக்‌ கூடாது இல்லையா? அதனாலதான்‌...” 
நடந்தவாறே அவள்‌ பேசினாள்‌. 


அவரது பங்களாவின்‌ கேட்டை நெருங்கியபோது 
சந்திரமோகன்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. 

அவளைக்‌ காணவில்லை. 

வீட்டு வாசல்‌ திறந்து கடந்தது. 

உள்ளே நுழைந்தார்‌. 

அப்போது வரவேற்பு ஹாலின்‌ இடது புறமிருந்த அறையின்‌ 
கதவு மெதுவாக உட்புறம்‌ இழுபட்டது. 

பத்ரன்‌ நம்பூதிரி கதவின்‌ இடுக்கு வழியாக வெளிப்புறத்தைப்‌ 
பார்த்தார்‌. 

வரவேற்பு ஹாலில்‌ எரிந்து கொண்டிருந்த நீலநிற 
விடிவிளக்கின்‌ வெளிச்சத்தில்‌ முற்றிலும்‌ புதிய தோற்றத்தில்‌ வந்து 
நிற்கும்‌ சந்திரமோகனைக்‌ கவனித்தார்‌. க 

“அவர்‌ இப்படிப்பட்ட உடையுடன்‌ எங்கிருந்து வருகிறார்‌?” 
என்று தெரிந்து கொள்ள பத்ரன்‌ விரும்பினார்‌. 

ஆனால்‌, அதை அப்போதே அவரிடம்‌ நேரடியாகக்‌ கேட்பது 
உ௫தமில்லை என்றும்‌ தோன்றியது. 

எனவே, இனிமேல்‌ சந்திரமோகன்‌ கோயிலுக்குச்‌ செல்லும்‌ 
போது பின்தொடர வேண்டும்‌ என்ற முடிவுக்கு வந்தார்‌. 


சந்திரமோகன்‌ சுற்றுமுற்றும்‌ ஒருதடவை பார்த்துவிட்டுக்‌ 
கதவை மூடிக்‌ தாழிட்டார்‌. பிறகு தனது படுக்கையறையை நோக்கி 
நடந்தார்‌. 

விளக்கை அணைத்துவிட்டுப்‌ படுக்க முற்பட்டபோது 
மெத்தையில்‌ எதையோ பார்த்துவிட்டு சட்டென்று பின்னுக்கு 
நகர்ந்தார்‌. 


17 


அவர்‌ கவனிக்காமல்‌ சட்டென்று கட்டிலில்‌ "உட்கார்ந்தி 
ருந்தால்‌, ஏதாவது ஆபத்து நிகழ்ந்திருக்கும்‌. 

மெத்தைமீது விரிக்கப்பட்ட பூவேலைகள்‌ நிறைந்த துணியின்‌ 
மீது ஏதோ ஒன்று அசைந்தது. 

ஊன்றிப்‌ பார்த்தால்‌ மட்டுமே கண்களுக்குத்‌ தெரியக்கூடிய 
தங்கநிற நாகம்‌ அது. 


சந்திரமோகனைப்‌ பார்த்ததும்‌ அது படம்‌ எடுத்து உயர்ந்தது. 


என்ன செய்வது என்று புரியாமல்‌ அவர்‌ தவித்துக்‌ 
கொண்டிருந்தபோது பின்புறத்தில்‌ சலங்கைச்‌ சத்தம்‌ கேட்டது. 

வந்தவள்‌ மோகினி. 

“என்ன இது! யார்‌ இதை இங்க கொண்டுவந்து போட்டது?” 
என்றவாறே அவள்‌ தனது இடதுகையால்‌ அதை ஒரு மாலை 
போல எடுத்து ஜன்னலை நெருங்கி வெளிப்புறமாக 
வீசியெறிந்தாள்‌. 

“நீங்க எங்க போயிருந்தீங்க?” அவள்‌ சந்திரமோகனைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டாள்‌. i 

“சொல்றேன்‌... .” சந்திரமோகன்‌ தனது தோளில்‌ கிடந்த சரிகைத்‌ 
துண்டை எடுத்துச்‌ சுவரிலுள்ள ஹேங்கரில்‌ தொங்கவிட்டார்‌. 

அப்போது மூன்றாவது யாமம்‌ முடிந்து விட்டதற்கு 
அடையாளமாக இரவுப்‌ பறவைகள்‌ குரல்‌ கொடுத்தன. 


மோகினி அதற்கு மேல்‌ காத்திருக்காமல்‌ அங்கிருந்து 
உடனடியாகப்‌ புறப்பட்டாள்‌. 


கதவை மூடித்‌ தாழிட்டபிறகு சந்திரமோகன்‌ கட்டிலில்‌ படுத்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 129 6 


கதவின்‌ உட்புறம்‌ ஒளிந்திருந்த பத்ரன்‌ நம்பூதிரி, மோகினி 
வெளியேறுவதைக்‌ கவனித்தார்‌. நேராக சந்திரமோகனின்‌ 
படுக்கையறைக்கு முன்பாக வந்து சற்று நேரம்‌ நின்றார்‌. பின்பு 
என்ன நினைத்தாரோ அங்கிருந்து திரும்பி நடந்தார்‌. 

“சந்திரமோகன்‌ இந்தநேரம்‌ வரை எங்கே போயிருந்தார்‌? 
திரும்பி வரும்போது அவர்‌ அணிந்திருந்த உடையை அவருக்கு 
யார்‌ கொடுத்திருப்பார்கள்‌ ?' என்ற கேள்விகள்‌ அவரது தலைக்குள்‌ 
வட்டமடித்துக்‌ கொண்டிருந்தன. அதைத்‌ தெரிந்து கொள்வதில்‌ 
அவர்‌ அதிக ஆர்வம்‌ காட்டினார்‌. அந்த நேரத்துக்குமேல்‌ 
சந்திரமோகனிடம்‌ அதைப்‌ பற்றிக்‌ கேட்க வேண்டாம்‌ 
என்பதால்தான்‌ ஆவலை அடக்கிக்‌ கொண்டு திரும்பினார்‌. 


சந்திரமோகன்‌ காலையில்‌ வெகுநேரம்‌ கழித்துதான்‌ 
எழுந்தார்‌. காலைக்‌ கடன்களை முடித்துக்‌ கொண்டு சிற்றுண்டி 
சாப்பிட்டவர்‌ காலாற நடக்க விரும்பியதால்‌ . அங்கிருந்து 
கிளம்பினார்‌. 


கேட்டை நெருங்குவதற்குள்‌ டாக்டர்‌ திவாகரனும்‌, வாசந்தியும்‌ 
காரில்‌ வந்தனர்‌. 

சந்திரமோகன்‌ “வாக்‌ போகும்‌ எண்ணத்தைக்‌ 
கைவிட்டவராகத்‌ இரும்பினார்‌. 


“எங்க கிளம்பின சந்திரமோகன்‌?” மாமா விசாரித்தார்‌. 


“வாக்‌ போகலாம்னு ௦ )நனைச்சேன்‌.” 


“நான்‌ ஒரு முக்கியமான விஷயத்தைச்‌ சொல்றதுக்காக 
வந்திருக்கேன்‌!” திவாகரன்‌ நாயர்‌ சொன்னார்‌. 

அவர்கள்‌. வரவேற்பு அறைக்கு வந்தனர்‌. அப்போது 
அங்கிருந்த சோபாவில்‌ அமர்ந்து தடிமனான புத்தகம்‌ ஒன்றை 
வாசித்துக்‌ கொண்டிருந்தார்‌ பத்ரன்‌ நம்பூதிரி. 


அவர்கள்‌ சற்று நேரம்‌ அங்கு அமர்ந்து பேசினர்‌. 


130 தேவமோகினி 


“திருமேனி இங்க தங்கியிருக்கிறது நல்லதுக்குத்தான்‌. 
சந்திரமோகனுக்கு ஒரு துணையாவும்‌ இருக்கு. திருமேனியை௰ 
பாத்தா ஓரளவுக்கு மந்திரம்‌ தெரிஞ்சவராகவும்‌ தோணுது! 
திவாகரன்‌ சொன்னார்‌. 


“உண்மைதான்‌... ஓரளவுக்கு அதெல்லாம்‌ பாரம்பரியமா . 
கிடைச்சிருக்கு. இங்க வந்த பிறகு, இங்கேருந்து கிளம்பவும்‌ மனசு 


வரலை. இந்த பங்களாவைப்‌ பாத்தா, ஒரு கோயிலுக்கு இருக்கிற 
அவ்வளவும்‌ பொருந்தியிருக்கறதாத்‌ தோணுது!” - பத்ரன்‌ நம்பூதிரி 
சொன்னார்‌. 

“நாங்க வந்தது முக்கியமான ஒரு விஷயத்தைச்‌ 
சொல்றதுக்காக . . .” திவாகரன்‌ விஷயத்துக்கு வந்தார்‌. 


“புரிஞ்சது! கவுன்சிலர்‌ எலெக்ஷன்‌ சம்பந்தமா பேச 
வந்திருப்பிங்க"-பத்ரன்‌ சொன்னார்‌. 


“சரியாச்‌ சொன்னிங்க. அதைப்‌ பத்தி உங்க அபிப்பிராயம்‌ 
என்ன திருமேனி?” திவாகரன்‌ கேட்டார்‌. 


“சந்திரமோகனுக்கு விருப்பமில்லாத, சிக்கலான 
விஷயங்கள்ல ஈடுபட்டுத்தான்‌ ஆகணுமா என்ன ?” பத்ரன்‌ நம்பூதிரி 
எதிர்க்கேள்வி கேட்டார்‌. - 

“கண்டிப்பாத்‌ தேவை. இங்க வந்தபிறகு எந்த வேலையும்‌ 
செய்யாம சும்மா உக்காந்திருக்கிறது நல்லதா? அது மட்டுமா, 
சந்திரன்‌ ஜெயிச்சுட்டா நிச்சயமா சேர்மன்‌ ஆகிடலாம்‌. ஊருக்கும்‌ 
சில நல்ல விஷயங்களைச்‌ செய்யமுடியும்‌.” 

“அதெல்லாம்‌ உண்மைதான்‌. நான்‌, என்னோட 
அபிப்பிராயத்தைச்‌ சொன்னேன்‌. இப்ப இங்க இப்படியொரு 
பங்களாவைக்‌ கட்டியாச்சு. மேற்கொண்டு ஒரு கல்யாணத்தைப்‌ 
பண்ணிட்டுச்‌ சந்தோஷமா வாழ்நாளைக்‌ கழிக்க வேண்டியது 
தானே?” பத்ரன்‌ மறுபடியும்‌ அதைத்‌ தடுப்பதிலேயே குறியாக 
இருந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 131 உ 


“நீங்க சொல்றதெல்லாம்‌ இதோடவே நடந்துட்டுப்‌ 
போகட்டுமே?” சந்திரமோகன்‌ சொன்னார்‌. 


அதன்‌ பிறகு பத்ரன்‌ அதைப்‌ பற்றி எதுவும்‌ பேசவில்லை. 

அன்று மாலை நேரத்தில்‌ பத்ரன்‌, ராஜசேகரன்‌ 
உண்ணித்தான்‌ வீட்டுக்கு வந்தார்‌. 

“என்னங்க திருமேனி. . . அங்க சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது 
விசேஷம்‌ இருக்கா?” ராஜசேகரன்‌ கேட்டார்‌. 

நடந்ததையெல்லாம்‌ பத்ரன்‌ விவரித்தார்‌. 

“அப்படின்னா, அவன்‌ தேர்தல்ல நிக்கப்‌ போறது 
உறுதிதாங்கிறீங்க?'' ராஜசேகரனின்‌ பேச்சில்‌ கோபம்‌ 
வெளிப்பட்டது. 

“ஆமாம்‌. .. அதுதான்‌ உண்மை!” 

“அப்போ, இதுக்கு முன்னால நாம செய்ய நெனைச்சதை 
இப்பச்‌ செஞ்சுட்டா என்ன?” 

“எதைச்‌ சொல்றீங்க?” பத்ரன்‌ கேட்டார்‌. 


“அன்னிக்கு போட்டோகிராபரை அனுப்பிவெச்சோமே... அதே 
மாதிரி ஏதாவது... நேரடியா யாரையாவது அனுப்பி சுட்டுக்‌ கொல்ல 
ஏற்பாடு பண்ணிடலாமா? அங்கதான்‌ செக்யூரிட்டி எதுவும்‌ 
இடையாதே?” ராஜசேகரன்‌ கேட்டார்‌. 


“உண்மைதான்‌. அப்படி எதுவும்‌ அங்க கிடையாது. நான்தான்‌ 
எல்லாமே.” பத்ரன்‌ சொன்னார்‌. ்‌ 


“அப்ப நாளைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு நான்‌ ஒருத்தனை 
அனுப்பி வெக்கிறேன்‌. மிச்சத்தை நீங்களே பாத்துக்கங்க 
திருமேனி!” 


“அப்படி வர்றவன்‌ குறி தவறாம சுடக்கூடிய ஆளா 
இருக்கணும்‌!” 


உ 132 தேவமோகினி 

“அந்த மாதிரி கெட்டிக்காரங்கல்லாம்‌ நம்மகிட்ட ஏராளமா 
இருக்காங்க. காட்டுயானையோட கண்ணைக்‌ குறிவெச்சு 
கச்சிதமா சுடக்கூடியவங்க.” 

“அப்ப அனுப்புங்க!" 

“நீங்களும்‌ உங்களால. ஆனதைச்‌ செஞ்சு உதவுங்க.” 

பத்ரன்‌ அங்கிருந்து கிளம்பினார்‌. 

எப்படிப்பட்ட குற்றச்செயல்களுக்கும்‌ தான்‌ வழக்கமாகப்‌ 
பயன்படுத்தும்‌ 'புலிக்குட்டி குட்டனை' உடனடியாக ராஜசேகரன்‌ 
மலையிலிருந்து வரவழைத்தார்‌. மலையில்‌ நடக்கும்‌ கஞ்சா 


விவசாயத்துக்குப்‌ பாதுகாப்பு தரும்‌ பொறுப்பு புலிக்குட்டியினு 


டையதுதான்‌. அதற்காக நடைபெற்ற போராட்டத்தில்‌ இரண்டு 
காட்டிலாகா அதிகாரிகளைச்‌ சுட்டுக்‌ கொன்றவன்‌ அவன்‌. 


அன்று இரவு வழக்கம்‌ போல்‌ சாப்பாட்டை முடித்துக்‌ 
கொண்டு சந்திரமோகன்‌ தனது படுக்கையறைக்குள்‌ நுழைந்தார்‌. 

மணி பத்துக்கு மேலாகிவிட்டிருந்தது. 

மோகினி வருவாள்‌ என்ற நம்பிக்கையில்‌ மூடிய கதவிலுள்ள 
அவளது சிற்பத்தையே கவனித்துக்‌ கொண்டிருந்தார்‌. ஆனால்‌, 
கதவுக்கு வெளியே காலடி ஓசை சட்டென்றுநின்றுவிட்டது 
கேட்டது. 

அது சலங்கைச்‌ சத்தமாக இருக்கவில்லை. 

“கதவைத்‌ திறந்திங்கன்னா நல்லது!” வெளியிலிருந்து வந்த 
குரல்‌ பத்ரன்‌ நம்பூதிரியின்‌ குரலாகவும்‌ தெரியவில்லை. 

“வேறு யாராக இருக்கும்‌?” என்ற சந்தேகத்துடன்‌ எழுந்த 
சந்திரமோகன்‌ கதவைத்‌ திறந்தார்‌. 

வெளியே கெளரவமான தோற்றத்துடன்‌ பெரியவர்‌ ஒருவர்‌ 
நின்று கொண்டிருந்தார்‌. ஆனால்‌, வயோதிகத்துக்கே உரிய 
பலவீனங்கள்‌ எதுவும்‌ அந்த முகத்தில்‌ தென்படவில்லை! 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 133 6 


ஏறத்தாழ எழுபது வயது மதிப்பிடத்தக்க அந்த மனிதனின்‌ 
தோள்வரை தொங்கிக்‌ கொண்டிருந்த தலைமுடியும்‌, மார்பு வரை 
நீண்டிருந்த தாடியும்‌ வெள்ளியால்‌ செய்யப்பட்டவை போல்‌ 
பளபளத்தன. 


வெண்பஞ்சு போன்ற புருவங்களின்‌ £ீழே வைரங்களைப்‌ 
போல்‌ ஜொலிக்கும்‌ கண்கள்‌. 


திடகாத்திரமான உடல்‌. 

ஏறத்தாழ ஆறரை அடி உயரம்‌. 

“நீங்க யார்னு தெரியலையே?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 
“நான்‌ ராஜா உதயவர்மன்‌.” குரல்‌ சற்றுக்‌ கனமாக இருந்தது. 


“இங்கே.. . ?” சந்திரமோகன்‌ மிகவும்‌ தாழ்மையான குரலில்‌ 
கேட்டார்‌. | 


“என்னையும்‌ நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கிங்க.” வந்தவர்‌ 
சொன்னார்‌. 


சந்திரமோகன்‌ அதற்குப்‌ பதில்‌ எதுவும்‌ சொல்லாமல்‌ 
ராஜதேஜஸ்‌ பொருந்திய அந்த உடம்பையே பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

“நான்‌ இப்ப வந்திருக்கிறது, உங்களைக்‌ காப்பாத்துறதுக்குத்‌ 
தான்‌.” ராஜா உதயவர்மா அறைக்குள்‌ கிடந்த நாற்காலி ஒன்றில்‌ 
அமர்ந்தார்‌. 


“நீங்க சொல்றது விளங்கலை?” 


“சொல்றேன்‌. நீங்க இங்க கொண்டு வந்திருக்கிற சிலைகள்ல 
நல்லதும்‌, கெட்டதும்‌ கலந்திருக்கு. அதிலுள்ள உக்கிரமூர்த்திகள்‌ 
சிலவற்றை வீட்டுக்குள்‌ வைத்திருக்கக்‌ கூடாது. அதாவது 
அவற்றுடன்‌ மனிதன்‌ வாழ முடியாது. காரணம்‌, அப்படிப்பட்ட 
மூர்த்திகளுக்கு அடிக்கடி மனுஷரத்தம்‌ தேவைப்படும்‌. அதுக்காக 
அவை உங்களையும்‌ கொல்லத்‌ தயங்காது.” 


© 134 தேவமோகினி 
“நீங்க சொல்றது நிஜமா?” சந்திரமோகன்‌ ஆச்சரியத்துடன்‌ 


கேட்டார்‌. 


“ஆனா, நிலைமை இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டதால, 
நீங்க உங்களோட சக்தியை அதிகப்படுத்திக்டட்டா போதும்‌” அவர்‌ 
விளக்கினார்‌. 

“எந்தச்‌ சக்தியை அதிகப்படுத்திக்கணும்‌ ?" 

“மாந்திரீக சக்தியைத்தான்‌ ... அதைத்‌ தெளிவா 
கத்துக்கணும்‌ . . . அப்புறமா அப்படிப்பட்ட சக்திகளை ஆவாஹம்‌ 
பண்ணணும்‌.” 

“அதெப்படி முடியும்‌?” 

“உங்களால முடியும்றறதுதான்‌ என்னோட நம்பிக்கை! 


அதுக்கு இப்ப நீங்க செய்ய வேண்டியது குறிப்பிட்ட ஒருத்தரை 
அணுகணும்‌.”' உதயவர்மன்‌ சொன்னார்‌. 


“அப்படிப்பட்டவர்‌ யார்‌?” சந்திரமோகன்‌ ஆவலுடன்‌ கேட்டார்‌. 

“அம்பிகாதேவி. .. ஆனா, ஒரு வகையில அது உங்களோட 
அதிர்ஷ்டத்தைப்‌ பரிசோதிக்கிறதாகவும்‌ இருக்கலாம்‌.” 

“இப்படி சொன்னிங்கன்னா ?" 

“ஏன்னா, அது ஆபத்துகள்‌ நிறைஞ்ச ஒரு முயற்சி. அதை 
என்னால இப்ப முழுக்க விளக்க முடியலை . . .” என்ற உதயவர்மன்‌ 
மேற்கொண்டு எதுவும்‌ பேசாமல்‌ அறையிலிருந்து வெளியேறினார்‌. 

கடிகாரம்‌ மணி பன்னிரண்டைக்‌ காட்டியது. 

எங்கும்‌ கனமான அமைதி நிலவியது. 

மறுவிநாடி - 


எங்கிருந்தோ அலறல்‌ ஒன்று உயர்ந்தது. கூடவே வாள்கள்‌ 
ஒன்றுடன்‌ ஒன்று மோதிக்‌ கொள்ளும்‌ சத்தமும்‌ கேட்டது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 135 உ 


சந்திரமோகன்‌ மேஜை டிராயரைத்‌ திறந்து டார்ச்‌ லைட்டைக்‌ 
கையில்‌ எடுத்தார்‌. கதவை நெருங்கித்‌ திறக்க முயன்றார்‌. 


அப்போது திடுமென்று எங்கிருந்தோ வந்து குதித்தாள்‌ 
மோகினி. அவசர அவசரமாகக்‌ கதவை மூடிக்‌ தாழிட்டாள்‌. 


“அங்க என்ன சத்தம்‌?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


“அந்த ஹால்லதான்‌ சத்தம்‌. எக்கச்சக்கமான சிலைகள்‌ 
இருக்கே. . . அங்கதான்‌! வாள்கள்‌ ஒண்ணோட ஒண்ணு மோதுது. 
நான்‌ வாசல்‌ இட்ட வந்ததும்‌, “பிடி அவளை!ன்னு யாரோ ஒருத்தர்‌ 
உரத்த குரல்ல சொன்னார்‌. நான்‌ தலை தெறிக்கிற வேகத்துல 
ஓடி வந்துட்டேன்‌.” மோகினி அப்போதும்‌ மூச்சு வாங்கிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


“என்னதான்‌ நடக்குதுன்னு நான்‌ போய்ப்‌ பாத்துட்டு 
வந்துடறேன்‌ . . .” என்ற சந்திரமோகன்‌ கதவை நோக்கி நகர்ந்தார்‌. 
ஆனால்‌, மோகினி அவரை அனுமதிக்கவில்லை. 


அவன்‌, அவரைக்‌ கட்டிப்பிடித்துக்‌ கன்னங்களில்‌ மாறி மாறி 
முத்தமிட்டாள்‌. தாழம்பூவின்‌ இனிமையான வாசனையுள்ள 
அவளது மூச்சுக்காற்று, அவரது முகத்தில்‌ இடைவிடாது பதிந்து 
கொண்டிருந்தன. 


அவள்‌, அவரைக்‌ கட்டியணைத்தவாறே மரக்கட்டிலில்‌ 
கொண்டு போய்‌ உட்காரவைத்தாள்‌. 


உடையற்ற அவரது அகன்ற மார்பகப்‌ பகுதிகளில்‌ அவளது 
கைவிரல்கள்‌ பூவிதழ்களைப்‌ போல்‌ பரவி அளைந்து 
கொண்டிருந்தன. 

சுகமான ஓர்‌ இளமை வாசனை அவளது மூக்கிலிருந்து 


புறப்பட்டது. அது அவரைக்‌ கடுமையாக உன்மத்தம்‌ கொள்ளச்‌ 
செய்தது. 


அவரது இதயத்தின்‌ சதைப்பற்று நிறைந்த சுவர்களில்‌ 
இன்பத்தின்‌ ஒரு தாளலயம்‌ ஊற்றெடுத்தது. 


136 தேவமோகினி 
அவள்‌, அவருக்குள்‌ ஊடுருவிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அவள்‌ தாமரையின்‌ கொடியாக, மாறி, கொடியின்‌ சன்னமான 


வேர்களை அவரது எலும்புகளைத்‌ துளைத்து உட்புறமாக ஆழ்ந்து 


இறக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. 

சந்திரமோகனின்‌ உடை மறைப்பற்ற கைகள்‌ அவளது 
முதுகுப்‌ பகுதியில்‌ சிதறிக்‌ கிடந்தன. அவளது கருங்கூந்தலின்‌ 
ஊடாகப்‌ பயணம்‌ செய்த விரல்கள்‌, எதையோ பிடிக்க விரைவது 
போல பாய்ந்தன. 


அவளது வெப்பமான மூச்சுக்‌ காற்று, அவரது கன்னத்தில்‌ . 


விசையுடன்‌ வந்து பதியப்‌ பதிய அவர்கள்‌ ஓர்‌ உருவமாகவே 
மாறிக்‌ கொண்டிருந்தனர்‌. 


திடுமென்றுதான்‌ அது நிகழ்ந்தது. , 
அந்த அறைக்குள்‌ மங்கலாக எரிந்து கொண்டிருந்த 


எண்ணெய்‌ விளக்கு, யாரோ விசையாக ஊதி அணைத்தது போல்‌ 
சட்டென்று அணைந்தது. 


குறைக்‌ காற்று மோதியதுபோல்‌ கதவு ஓரிரு முறை திறந்து 
மூடிக்கொண்டது. 


அறைக்குள்‌ இருள்‌ பர்வியது. 

யாரோ மேலிருந்து தூக்குவது மாதிரி மோகினியின்‌ உடல்‌ 
சந்திரமோகனின்‌ உடலிலிருந்து மேற்புறமாக நழுவி உயர்ந்தது. 

அப்போது வெளியே மின்னல்‌ வெட்டியதுடன்‌ இடி 
முழக்கமும்‌ கேட்டது. 


அந்த வெளிச்சத்தில்‌ சந்திரமோகன்‌ அந்த உருவத்தைக்‌ 
கவனித்தார்‌. 


18 


“அம்பிகாதேவி/” சந்திரமோகனின்‌ நாக்கு மெதுவாக 
உச்சரித்து, 

உயர்த்தி எடுத்த மோகினியை அம்பிகாதேவி, கம்பிகள்‌ 
இல்லாத ஜன்னல்‌ வழியாக வெளிப்புறமாக வீசியெறிந்தாள்‌. 

அதன்‌ பிறகு எதுவும்‌ நடக்காதது மாதிரி அவள்‌ அவரது 
கட்டிலில்‌ அமர்ந்தாள்‌. 

“எதுக்காக அவள்‌ இந்த அறைக்கு வந்தாள்‌?” அம்பிகா 
தேவி கேட்டாள்‌. 

“நான்‌ கூப்பிடலை. அவளாவே வந்தாள்‌ . . . இதுக்கு 
முன்னாடியும்‌ வந்திருக்கிறாள்‌ !” 

“உங்களுக்கு அவளைப்‌ பிடிச்சிருக்கா?” 

அதற்கு என்ன பதில்‌ சொல்வது என்று புரியாமல்‌ அவர்‌ 
தயங்கினார்‌. 

“வாங்க போகலாம்‌. உங்களைக்‌ கூட்டிட்டுப்‌ போகத்தான்‌ 
வந்திருக்கேன்‌.” அவள்‌, அவரது கையைப்‌ பிடித்துக்‌ கட்டிலிலிருந்து 
எழுப்பினாள்‌. 

“இன்னிக்கு வேண்டாம்‌. என்னால அவ்வளவு தூரம்‌ நடக்க 
முடியாது. மட்டுமில்லாம நாளைக்குக்‌ காலையில மாமா வர்றதாச்‌ 
சொல்லியிருக்கார்‌.” சந்திரமோகன்‌ கூறினார்‌. 

“அவ்வளவுதானே? நீங்க கண்ணை மூடிக்கங்க... 
மத்ததையெல்லாம்‌ நான்‌ பாத்துக்கிறேன்‌.” அம்பிகாதேவி 
சொன்னாள்‌. 

அறையின்‌ கதவு திறக்கப்பட்டது. வெளியே - வாசலருகே 
பத்ரன்‌ நம்பூதிரி நின்று கொண்டிருப்பதைக்‌ கவனித்தனர்‌. 


உ 138 தேவமோகினி 


“என்ன வேணும்‌ உங்களுக்கு 2” அம்பிகாதேவி அவரைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டாள்‌. 


கண்மூடித்‌ திறப்பதற்குள்‌ . அந்தச்சரடு கருநீலநிறமுள்ள 
பயங்கர விஷம்‌ கொண்ட பாம்பாக மாறியது. 


தேவியின்‌ முகத்தில்‌ எந்த. 


ஒரு தடவை பத்ரனைக்‌ குரூரமாகப்‌ பார்த்த அம்பிகாதேவி, 
வலது கையை நீட்டி அந்தப்‌ பாம்பைத்‌ தொட்டாள்‌. 


பத்ரன்‌ சட்டென்று கையை உதறினார்‌. சாம்பல்‌ துகள்‌ ௪௨ 
ழே விழுந்து சிதறின. 


“போதாது. .. நீங்க நெறையக்‌ கத்துக்க வேண்டியிருக்கு!” 
அம்பிகாதேவி, பத்ரனைப்‌ பார்த்துச்‌ சொன்னாள்‌. 


பத்ரன்‌ அவளையே வெறித்துப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
பிறகு அவள்‌, அவரைப்‌ பொருட்படுத்தாமல்‌ சந்திரமோகனை 
அழைத்துக்‌ கொண்டு வெளியேறினாள்‌. 


சந்திரமோகன்‌ கண்களைத்‌ திறந்தபோது, அம்பிகாதேவியின்‌ 
அறைக்குள்‌ இருப்பதை உணர்ந்தார்‌. அவள்‌ கட்டிலில்‌ படுத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


முந்தைய நாள்‌ பார்த்ததைவிட அன்று அதிகமான அழகுடன்‌. 


விளங்கினாள்‌. வயது குறைந்து, இளமை திரும்புவதுபோலும்‌ 
இருந்தது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 139 6 


அவளது தோளிலிருந்து நழுவிய புடவை இழ்ப்புறமாக 
இறங்கி வழிந்து கொண்டிருந்தது. 

இடுப்புவரை நீண்டு பரவிக்கிடந்த நீலநிறம்‌ படிந்த அவளது 
கருங்கூந்தல்‌, முன்புறமாக விழுந்து மார்புப்‌ பகுதியிலும்‌ 
முழங்கால்‌ வரையிலும்‌ சிதறிக்‌ ந்தது. 

எப்படிப்பட்ட தைரியசாலியின்‌ இதயமும்‌ விரும்பக்கூடிய - 
மோகம்‌ கொள்ளக்கூடிய பேரழகு அவளிடம்‌ குவிந்திருந்தது! 

அவளது கண்களில்‌ வேட்கை நிரம்பியிருந்தது. 

அதே நேரம்‌ பங்களாவுக்கு வந்த பெரியவர்‌ சொன்ன விஷயங்கள்‌ 
சந்திரமோகனின்‌ நினைவில்‌ எழுந்தன. அதன்‌ பொருள்‌ அவருக்கு 
விளங்கவும்‌ செய்தது. 

அம்பிகாதேவியின்‌ பட்டுப்‌ போன்ற கைகள்‌ அவரைச்‌ சுற்றி 
வளைத்தன. 

எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால்‌ பூமியில்‌ 
காகவிடாய்‌ தீர்க்க நீர்‌ இடைக்காமல்‌ தவித்த ஒரு குதிரையின்‌ 
ஆவேசம்‌, அப்போது அவளிடம்‌ இருந்தது. 

அவளது வெப்பமான மூச்சுக்காற்று சந்திரமோகனின்‌ 
கன்னப்பகுதிகளிலும்‌ கழுத்திலும்‌ மாறி மாறிப்‌ பதிந்தபோது 
பெரியவர்‌ குறிப்பிட்ட ரகசியம்‌ அவரது மூளைக்குள்‌ மறுபடியும்‌ 
உதித்தது. சந்திரமோகனின்‌ உணர்வுகள்‌ விழித்துக்‌ கொண்டன. 


“ 


என்ன . . . என்ன இதெல்லாம்‌?” அம்பிகாதேவி பரபரப்புடன்‌ 
கேட்டாள்‌. 
“ஒண்ணுமில்லை . .. அம்பிகாதேவி எவ்வளவு அழகா 
இருக்கீங்க தெரியுமா?” சந்திரமோகன்‌ அவளது காதில்‌ மந்திரித்தார்‌. 
அவள்‌, அவரிடமிருந்து திமிறி விடுபட முயன்றாள்‌. ஆனால்‌, 
சந்திரமோகன்‌ அவளைத்‌ தனது கைகளுக்குள்‌ வளைத்துக்‌ 
கொண்டார்‌. 


தேவமோகின 


ளது இதயம்‌ அவருள்‌ ஒன்றிக்‌ கலந்த 


கரைந்து காணாமற்‌ போனது! 


ஒரு நீண்ட பெருமூச்சு அவளிடமிருந்து உயர்ந்தது. படிப்‌ 


படியாக அதுவும்‌ அடங்கி ஓய்ந்தது. 


பறித்தெடுத்தது போல்‌ சந்திரமோகன்‌ வளிடமி 
விடுபட்டுக்‌ கட்டிலிலிருந்து எழுந்தார்‌. ட்‌ ம்‌ 


ஏதோ ஒரு கற்பனை உலகத்துள்‌ ஆழ்ந்திருப்பது போல்‌ 


பாதி மூடிய விழிகளுடன்‌ அவள்‌ இக்‌ 
டர்‌ அ மயங்கிக்‌ கிடப்பதை அ 


“அம்பிகா... அம்பிகாதேவி. . . 1” சந்திரமோகன்‌ மென்மை 
யான குரலில்‌ அழைத்தார்‌. 


அவள்‌ அதைக்‌ கேட்டதாகவே தெரியவில்லை. அப்படிமே 
அசையாமல்‌ படுத்திருந்தாள்‌. 


வெண்ணெய்க்‌ குன்றுகள்‌ போலிருந்த அவளது மேலழகு 


சன்னமாக உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருந்தன. 


3 புடவையை அவள்‌ மீது எடுத்துப்‌ போர்த்திய சந்திரமோகன்‌ 
சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. 


%ு 
கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 141 


அவர்‌ நின்று கொண்டிருப்பதற்கு இடது புறத்தில்‌ கதவு 
ஒன்று தட்டுப்பட்டது. அதைத்‌ திறந்து பார்க்க வேண்டும்‌ என்ற 
ஆவலில்‌ அதை நெருங்கினார்‌. பழைய பாணியிலமைந்த அதன்‌ 
நாழை விலக்கிக்‌ கதவை உட்புறமாகத்‌ தள்ளினார்‌. 


வெகுநாள்களாகத்‌ திறக்கப்படாமல்‌ இருந்ததாலோ 
என்னவோ அதன்‌ ல்கள்‌ 'கரகரவென்று சத்தம்‌ எழுப்பின. கதவு 
உட்புறமாக மெதுவாக நகர்ந்தது. 

வெளிப்புறத்திலிருந்து குளிர்ந்த காற்று வீசியது. 


அன்று பெளர்ணமி நாளாக இருந்ததால்‌ வெளிப்புறக்‌ 
காட்சிகள்‌ மிகவும்‌ தெளிவாகத்‌ தெரிந்தன. 


எதிரில்‌ கழ்ப்புறமாகச்‌ சிற்றலைகள்‌ 


குளத்தின்‌ மறுபுறம்‌ கனமான இருட்டு படிந்திருந்தது. அதற்கு 
சுற்றும்‌ மரங்கள்‌ வளர்ந்து அந்தப்‌ பகுதியையே ஒரு காடாக 
மாற்றிவிட்டிருந்தது. சந்திரமோகன்‌ கதவைத்‌ தாண்டி வெளியே 
வந்தார்‌. a 

கீழ்ப்புறமாகச்‌ செல்லும்‌ படிக்கட்டுகள்‌ நீர்ப்பரப்பில்‌ 
முடிவடைந்தன. 

முன்பின்‌ அறிமுகமில்லாத இடமாக இருந்ததால்‌, 
குளத்துக்குள்‌ இறங்குவது நல்லதல்ல என்று தோன்றியதால்‌ வலது 
புறமாக நடக்கத்‌ தொடங்கினார்‌. 

குளத்தின்‌ ஓரமாகவே நடந்து மூலைப்‌ பகுதியை அடைந்தவர்‌, 
அதையொட்டிய பகுதியைக்‌ கவனித்தார்‌. அது சற்றுத்‌ தாழ்வான 
இடமாகத்‌ தெரிந்தது. 

நிலவொளி: அந்தப்‌ பகுதியில்‌ பதிந்து கொண்டிருந்தது. 


சந்திரமோகன்‌ சந்தேகத்துடன்‌ அந்தப்‌ பகுதியை ஊன்றிக்‌ 
கவனித்தார்‌. 


142 


அங்கு வெண்மையான பொருள்கள்‌ குப்பை போல்‌ குவிந்து 
கிடந்தன. நிலவை மூடியிருந்த மேகம்‌ அதைக்‌ கடந்ததும்‌, 
நிலவொளி அங்கு தெளிவாக விழுந்தது. 


கண்களைச்‌ சுருக்கிக்‌ கொண்டு கவனித்தார்‌. “ஙே. . .” என்‌ 
தன்னையும்‌ மீறிக்‌ குரல்‌ கொடுத்தார்‌ சந்திரமோகன்‌. 


தனது கண்களுக்குத்‌ தட்டுப்பட்டது உண்மைதானா என்ப 
உறுதி செய்வதற்காக மறுபடியும்‌ பார்த்தார்‌. 


உண்மையேதான்‌ ! 

மண்டையோடுகள்‌ !! 

எலும்புக்‌ கூடுகள்‌ ஏராளமாக அந்தப்‌ பள்ளத்தில்‌ இறைந்து 
கிடந்தன. இருப்பினும்‌ அவை தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


“எதனால்‌ இப்படி நேர்ந்திருக்கும்‌?” என்று யோசித்தார்‌. பஸ 
எதுவும்‌ புலப்படவில்லை. 


ஒருநாள்‌ பகல்‌ வேளையில்‌ இந்த இடத்தைப்‌ பார்க்க 
முடிந்தால்‌ நல்லது என்று நினைத்தார்‌. 


சந்திரமோகன்‌ திரும்பி நடக்கத்‌ தொடங்கினார்‌. 


அவர்‌ அறைக்குத்‌ திரும்பியபோதும்‌ அம்பிகாதேவி பாதிமூடி 
கண்களுடன்‌ அப்படியே படுத்துக்‌ கிடந்தாள்‌. 


“அம்பிகா. . . அம்பிகா. . .” அவர்‌ மீண்டும்‌ அழைத்தார்‌. 


அவள்‌ சோம்பல்‌ நிறைந்தவளாக மெதுவாகக்‌ கண்களை 
திறந்தாள்‌. நிதானமாக எழுந்தாள்‌. 


“என்ன ஆச்சு அம்பிகா?” அவர்‌ கேட்டார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 143 


“ரொம்பவும்‌ களைப்பா இருக்கு. அது பரவாயில்லை.” அவள்‌ 
தனது உடைகளை ஓழுங்குபடுத்தினாள்‌. “நீங்க கிளம்பணும்‌ 
இல்லையா? வாங்க... நானே கொண்டு போய்‌ விடுறேன்‌. அதுக்கு 
முன்னால குளிக்கணும்‌!” 

அவளும்‌ அவருடன்‌ நடந்தாள்‌. 

இருவரும்‌ பூமிக்கு அடியிலுள்ள சுனையில்‌ ஒன்றாகவே 
குளித்தனர்‌. 

“என்னோட வாழ்க்கையில நான்‌ சந்திச்ச ஆண்மை நிறைஞ்ச 
ஒரே மனுஷன்‌ நீங்கதான்‌!" அறைக்கு வந்தபின்‌ அம்பிகா 
கூறினாள்‌. 

“நாம கிளம்பலாமே . . . ரொம்ப நேரம்‌ ஆடிடுச்சு.” - சந்திர 
மோகன்‌ வற்புறுத்தினார்‌. 

அவர்கள்‌ குகை வழியாக நடக்கத்‌ தொடங்கினர்‌. 

“என்‌ கையைப்‌ பிடிச்சுக்கங்க !” அம்பிகாதேவி சொன்னாள்‌ 

சந்திரமோகன்‌ அவளது மென்மையான கையைப்‌ பற்றிக்‌ 
கொண்டார்‌. 

கண்களைத்‌ திறந்தபோது அவர்கள்‌ 
சந்திரமோகனின்‌ படுக்கையறையில்‌ இருந்தனர்‌. 

$ 


இருவரும்‌ 


“நான்‌ கிளம்பட்டுமா?" அவள்‌ கேட்டாள்‌. 
“சரி... இனி..." அவர்‌ தயங்கினார்‌. 


“அங்க வர்றதுக்கான வழி தெரியுமில்லையா ?” அவள்‌ 
திரும்பக்‌ கேட்டாள்‌. 


“இல்லை... ஞாபகம்‌ வரலை! 


“அப்ப நானே வர்றேன்‌!” வாசலை நெருங்கிய அம்பிகா 
சட்டென்று மறைந்தாள்‌. 


சந்திரமோகன்‌ கதவைத்‌ தாழிட்டுப்படுத்துக்‌ கொண்டார்‌. 


தேவமோகி 
மறுநாள்‌ காலையில்‌ சிற்றுண்டிக்குப்‌ பிறகு சந்திரமோகள்‌ 
வெளியே கிளம்ப நினைத்தபோது திவாகரனும்‌ வாசந்தியும்‌ மேலும்‌ 
இருவரும்‌ அங்கு வந்து சேர்ந்தனர்‌. 
தேர்தலைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்காகத்தான்‌ அவர்கள்‌ 
வந்திருந்தனர்‌. 
“அப்ப நம்ம இட்டத்துல எந்த மாற்றமும்‌ இல்லையே 
டாக்டர்‌ திவாகரன்‌ கேட்டார்‌. 


“உங்களோட தீர்மானப்படியே செய்யுங்க. நீங்க இவ்வள 
தூரம்‌ வற்புறுத்தும்போது நான்‌ என்ன சொல்ல? ஜெயிச்சுட்டா, 
என்னால முடிஞ்ச நல்லதைச்‌ செஞ்சுடறேன்‌.” சந்திரமோகன்‌ 
ஒப்புக்கொண்டார்‌. 


“அப்பக்‌ கிளம்புங்க போகலாம்‌. இன்னிக்கு வேட்பு மல 
தாக்கல்‌ செய்யணும்‌.” திவாகரன்‌ சொன்னார்‌. 


“சரி, இதோ வந்துடுறேன்‌.” சந்திரமோகன்‌ உடை மாற்ற& 
இளம்பினார்‌. வாசந்தியும்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்தாள்‌. 


சற்று நேரத்துக்குள்‌ வேட்டி-சட்டையுடன்‌ மிகவும்‌ எளிமையாக 
வந்தார்‌ சந்திரமோகன்‌. 


அவர்கள்‌ எல்லோரும்‌ புறப்பட்டுப்‌ போன பிறகு பத்ரன்‌. 
நம்பூதிரி உடனேயே ராஜசேகரன்‌ உண்ணித்தானிடம்‌ தகவல்‌ 
கூறினார்‌. 


“இன்னிக்கு ராத்திரி எட்டுமணியோட அவங்க ஆட்ட 
மெல்லாம்‌ முடிஞ்சு போயிடும்‌.” - ராஜசேகரன்‌ இளக்காரமும்‌, 
வக்கிரமும்‌ கலந்த குரலில்‌ பேசினார்‌. 


சந்திரமோகனுடன்‌ வாசந்தி மட்டும்‌ பங்களாவுக்குத்‌ 
இரும்பிவந்தாள்‌. 
“உங்களை எதிர்த்து நிக்கிறவர்‌ என்னோட நண்பர்தான்‌; 
அநேகமா அவர்‌ வாபஸ்‌ வாங்கினாலும்‌ வரங்கிடுவார்‌. எப்ப 0 
யிருந்தாலும்‌ நீங்க ஜெயிக்கிறது நிச்சயம்‌!” திவாகரன்‌ சொன்னார்‌, 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 145 6 
“நான்‌ அப்படி நெனைக்கலை. காரணம்‌, அவர்‌ வந்ததே 

ராஜசேகரனோட கார்லதான்‌. அதனால அதுக்கு வாய்ப்பே 

கிடையாது!” சந்திரமோகன்‌, பத்ரன்‌ நம்பூதிரியைப்‌ பார்த்தார்‌. 
“எனக்கும்‌ அப்படித்தான்‌ தோணுது!” - 


பத்ரன்‌, சந்திர 
மோகனை ஆமோதிப்பது போலப்‌ பேசினார்‌. 


“எப்படியிருந்தாலும்‌ பாத்துடலாம்‌.” திவாகரன்‌ நாயர்‌ எழுந்தார்‌. 

வந்தவர்கள்‌ வெளியேறிய பிறகு சந்திரமோகனும்‌ பத்ரன்‌ 
நம்பூதிரியும்‌ மட்டும்‌ அங்கிருந்தனர்‌. 

மாலை நேரமானபோது சந்திரமோகன்‌ கோயிலுக்குப்‌ 


புறப்பட்டார்‌. உண்மையில்‌ தேவயானியைச்‌ சந்திப்பதுதான்‌ அவரது 
நோக்கமாக இருந்தது. 

நல்லவேளையாக அவள்‌ கோயிலில்‌ இருந்தாள்‌. 

“அவிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்‌. கவனத்தோட 
நடந்துக்கணும்‌.” தேவயானி எச்சரித்தாள்‌. 

அன்று இரவில்‌ சந்திரமோகன்‌ மேல்மாடியிலிருந்து 
ஈழ்த்தளத்துக்கு இறங்கி வரும்போது இடுமென்றுதான்‌ அது 
நிகழ்ந்தது! 

“டும்‌... டும்‌...” துப்பாக்கியிலிருந்து குண்டுகள்‌ சீறிப்பாயும்‌ 
சத்தம்‌ அடுத்தடுத்துக்‌ கேட்டது. தொடர்ந்து அங்கிருந்து ஓர்‌ 
அலறலும்‌ உயர்ந்தது. 


அப்போது பத்ரன்‌ நம்பூதிரி தனது அறைக்குள்‌ அமர்ந்து 
காதுகளைக்‌ கூர்மையாக்கியவாறு கவனித்தார்‌. 


வெடியோசை கேட்டதும்‌ மகிழ்ச்‌ அடைந்தவராக வரவேற்பு 
ஹாலை எட்டிப்‌ பார்த்தார்‌. 


146 தேவமோகினி 


. அங்கு அவர்‌ கண்ட காட்ச, அவரை வியப்புக்கு உள்ளாக்கியது. 
முன்பின்‌ தெரியாத ஏதோ ஒரு மனிதன்‌ தரையில்‌ விழுந்து 
துடித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 

படிக்கட்டுகளின்‌ உச்சியில்‌ நின்ற சந்திரமோகன்‌ தரையில்‌ 
கிடந்து துடிப்பவனைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

பத்ரனின்‌ மனத்தில்‌ பயம்‌ உயரத்‌ தொடங்கியது. முற்றிலும்‌ 
எதிர்பாராத இப்படியொரு சம்பவம்‌ ஒருவேளை தனக்கும்‌ 
ஏற்படலாம்‌ என்று அவர்‌ நினைத்ததுதான்‌ காரணம்‌. 


தரையில்‌ கிடந்த மனிதன்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தாலும்‌, 
அவனது கையில்‌ துப்பாக்கி இருந்ததால்‌ சந்திரமோகன்‌ அவனை 
நெருங்கத்‌ தயங்கினார்‌. மட்டுமின்றி அவன்‌ இரண்டு முறை 
சந்திரமோகனை நோக்கிச்‌ சுட்டவனும்‌ கூட, அந்தக்‌ தோட்டாக்கள்‌ 
இரண்டும்‌ வீட்டின்‌ மச்சுப்‌ பகுதியில்‌ பாய்ந்திருக்கின்றன. 
அதிர்ஷ்டவசமாகத்‌ தோட்டாக்கள்‌, தொங்கிக்‌ கொண்டிருந்த 
புராதனமான பித்தளை விளக்குகளின்‌ மீது படவில்லை. 


துப்பாக்கி வைத்திருந்தவன்‌ மேலும்‌ சற்று நேரம்‌ துடித்தான்‌. 
பிறகு அசைவற்றுப்‌ போனான்‌. 


அப்போதும்‌ பத்ரன்‌ அறையிலிருந்து வெளியே வரவில்லை. 


சந்திரமோகன்‌ படிக்கட்டுகளில்‌ கால்‌ வைத்து நிதானமாகக்‌ 
கீழ்ப்புறம்‌ இறங்கி வந்தார்‌. படுத்திருப்பவனின்‌ மார்பு கொஞ்சம்‌ 
கூட உயர்ந்து தாழவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட 
பிறகு, துப்பாக்கி பிடித்திருந்த அவனது கையின்‌ மீது இடதுகாலை 
வைத்து அழுத்தியவாறு துப்பாக்கியை அவனிடமிருந்து 
பிடுங்கினார்‌. 


பேரலை உயர்த்திப்‌ பார்த்தபோது அதற்குள்‌ மேலும்‌ நான்கு 


தோட்டாக்கள்‌ இருந்தன. அப்படியானால்‌ இவன்‌ எப்படிக்‌ கீழே. 


விழுந்தான்‌? எதனால்‌ கிடந்து துடித்தான்‌? மட்டுமின்றி 
விமும்போது அலறவும்‌ செய்தானே!" 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 147 6 
பத்ரன்‌ அப்போதும்‌ அவரது அறையின்‌ வாசலிலேயே நின்று 
கொண்டிருந்தார்‌. 
அங்கு கிடந்தவனை சந்திரமோகன்‌ புரட்டிப்‌ போட்டார்‌. அந்த 


உடல்‌ குப்புறத்‌ திரும்பியதும்‌ சந்திரமோகன்‌ திடுக்கிட்டுத்‌ 
திரும்பினார்‌. 


அவனது நடுமுதுகிலிருந்து . வெளியேறிய ரத்தம்‌ அவன்‌ 
போட்டிருந்த சட்டையை ஈரமாக்கியபடி வழிந்து கொண்டிருந்தது. 


“திருமேனி... பாரதியம்மா...” சந்திரமோகன்‌ குரல்‌ கொடுத்தார்‌. 
அதற்காகவே காத்திருந்தவர்களைப்‌ போல்‌ அவர்கள்‌ 
இருவரும்‌ தங்களது அறைகளிலிருந்து வெளியே வந்தனர்‌. 
“பார்த்தீங்களா, இவன்‌ என்னைக்‌ கொல்றதுக்காக வந்தவன்‌. 
ஆனால்‌, நான்‌ இவனை ஒண்ணுமே செய்யலை. இருந்தும்‌ 
கொல்லப்பட்டிருக்கான்‌. இது வேற யாருக்கும்‌ தெரிய வேண்டாம்‌. 
இவனை அனுப்பி வெச்சவங்களேகூட இதைத்‌ தெரிஞ்சுக்காம 
இருக்கட்டும்‌. அதனால. மேற்குப்‌ பக்கத்துல இருக்கிற பாழடைஞ்ச 
ணைத்துக்குள்ள தள்ளி விட்டுடலாம்‌. ஆழமான இணறு. 
தண்ணியும்‌ நிறைய இருக்கு...” சந்திரமோகன்‌ சொன்னார்‌. 
பத்ரன்‌ நம்பூதிரி தயங்கியபடி நின்றார்‌. 


“ஓகோ... அப்படியும்‌ ஒண்ணு இருக்கே... இருமேனி இந்தப்‌ 
பிணத்தைத்‌ தொடவேண்டாம்‌. நானும்‌ பாரதியம்மாவுமா சேர்ந்து 
அதைக்‌ கவனிச்சுக்கிறோம்‌. என்ன சொல்றீங்க பாரதியம்மா ?” 
சந்திரமோகன்‌ அவரைப்‌ பார்த்தார்‌. 

அவர்‌ ஒப்புக்கொண்டதற்கு அடையாளமாகத்‌ தலையாட்டினார்‌. 

அதன்‌ பிறகு சற்றும்‌ தாமதிக்காமல்‌ இருவருமாகச்‌ சேர்ந்து 
அந்த உடலை வெளியே இழுத்துக்‌ கொண்டு போனார்கள்‌. சற்று 


நேரத்தில்‌ நீர்‌ நிறைந்த கிணற்றுக்குள்‌ கனமான ஏதோ ஒன்று 
விழும்‌ சத்தம்‌ கேட்டது. 


© 148 தேவமோகினி 


அவர்கள்‌ இருவரும்‌ அங்கிருந்து வெளியேறியதும்‌ பத்ரன்‌ 
நம்பூதிரி, வாசலின்‌ அருகிலிருந்த அம்பு-வில்லுடனான சிலையை 
நெருங்கினார்‌. அதன்‌ கையிலிருந்த அம்பைப்‌ பார்த்தார்‌. 
அவரது கண்களில்‌ வியப்பு பரவியது. 


“என்ன!” என்று தன்னையும்‌ மீறிக்‌ குரல்‌ எழுப்பியபடி, அந்த 
அம்பை நோக்கிக்‌ கையை நீட்டினார்‌. ஆனால்‌. விரைவிலேயே . 
கையைப்‌ பின்னுக்கு இழுத்துக்‌ கொண்டார்‌. 

காரணம்‌, அந்த அம்பின்‌ நுனியில்‌ ரத்தத்‌ துளி உருண்டு 
விழத்‌ தயாராக இருந்தது! 

மகா மாந்திரீகனான பத்ரன்‌ நம்பூதிரியின்‌ உடல்‌ குப்பென்று 
வியர்த்தது. 
இப்படிப்பட்ட ஒரு காட்சியை அவர்‌ தனது வாழ்நாளிலேயே - 
இப்போதுதான்‌ முதன்‌ முறையாகப்‌ பார்க்கிறார்‌. | 

“அப்படியானால்‌ துப்பாக்கியால்‌ சுட வந்தவனைக்‌ கொலை 
செய்தது இந்தச்‌ சிலையேதான்‌ !' என்பது அவருக்குப்‌ புலப்பட்டது. 

அங்கேயே நின்றபடி யோசனையில்‌ ஆழ்ந்த பத்ரன்‌ நம்பூதிரி, 
வெளியே காலடியோசை கேட்டதும்‌ நகர்ந்தார்‌. 1 

“என்னங்க திருமேனி... ஏன்‌ என்னமோ போல இருக்கீங்க?” 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“ஓ... ஒன்றுமில்லை!” என்ற பத்ரன்‌ தனது அறைக்குத்‌ 
திரும்பினார்‌. 4 

கட்டிலில்‌ அமர்ந்திருந்த பத்ரனின்‌ சிந்தனை அந்தச்‌ 
சிலையையே மையமாகக்‌ கொண்டிருந்தது. எப்படியாவது அந்தச்‌ 
சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமென்று 
தீர்மானித்தார்‌. 

அந்தச்‌ சிலை அங்கு இருப்பது வரையில்‌ சந்திரமோகனை 
ஆபத்துக்கு உள்ளாக்க முடியாது என்றும்‌ அவருக்குத்‌ தோன்றியது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 149 உ 
சந்திரமோகன்‌ குளியலறைக்குள்‌ நுழைந்தார்‌. குளித்து உடை 
மாற்றிவிட்டு வந்தார்‌. 

சாப்பாட்டுக்குப்‌ பிறகு படுக்கையறைக்கு வந்தார்‌. 

“சந்திரமோகன்‌!” முரட்டுத்தனமான குரல்‌ ஒன்று ஒலித்தது. 

கதவைத்‌ திறந்தார்‌. 

உட்புறத்திலிருந்து பாய்ந்து வந்த வெளிச்சத்தில்‌ வெளியே 
நின்றிருப்பவரைப்‌ பார்த்தார்‌. வெள்ளி நூல்‌ போல்‌ நரைத்த தலை 
முடியும்‌, தாடி ரோமங்களும்‌. நெஞ்சில்‌ தங்கத்தில்‌ பதித்த 
ருத்ராட்சங்களும்‌ அணிந்த பிரம்மானந்தன்‌ நின்று 
கொண்டிருந்தார்‌. 

“என்ன... நான்‌ சொன்னதை மறந்துட்டிங்களா? 
நாற்பத்தியொரு நாள்‌... நடுவில்‌ ஒரே ஒருநாள்‌ விடுபட்டால்‌ கூட 
அவளது சக்தி அதிகரித்துவிடும்‌. அது மட்டுமில்லாமல்‌ அதுவரை 
உங்களுக்குக்‌ கிடைத்துள்ள தற்காப்பு மற்றும்‌ எதிர்ப்பைச்‌ 
சமாளிக்கும்‌ சக்திகளும்‌ பலவீனமாகிவிடும்‌. அந்த அரண்‌ 
மனையின்‌ பின்னாலுள்ள குளத்தையும்‌, அதையொட்டி மண்டை 
ஓடுகளும்‌ எலும்புகளும்‌ நிறைந்த பள்ளத்தையும்‌ பார்த்தீர்கள்‌ 
இல்லையா?” அவர்‌ கேட்டார்‌. 

“பார்த்தேன்‌...” சந்திரமோகன்‌ பதில்‌ அளித்தார்‌. 

“அதெல்லாம்‌ என்னன்னு உங்களுக்குப்‌ புரிஞ்சதா?” . 

“புரியலை!” 


“அதெல்லாம்‌ அவகிட்டத்‌ தோத்துப்‌ போனவங்களோட 
மிச்சம்மீதிகள்‌. நீங்களும்‌ அதுல ஒருத்தராக விரும்புறீங்களா? 
அது மட்டுமா, இங்கேயும்‌ உங்களுக்கு எதிரிங்க இருக்காங்க. 
நீங்க காப்பாத்திட்டு வர்ற சிலைகள்ல சிலது ரத்த தாகம்‌ கொண்ட 
ரக்ஷஸாகள்‌”. 


“நீங்க சொல்றதெல்லாம்‌ உண்மைதான்‌. ஆமாம்‌, அம்பிகா 
தேவியின்‌ நோக்கம்‌ என்ன?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


150 தேவமோகினி 

“அவளுடைய கவர்ச்சி நிறைந்த அழகில்‌ மயங்கி விழும்‌ 
ஆண்களின்‌ உடல்‌ வாளிப்பு மற்றும்‌ சக்தியை உறிஞ்சியெடுத்து, 
கடைசியில்‌ அவர்களது உயிரைக்கூடத்‌ தனக்குள்‌ ஆவாகித்து 
உட்கொண்டு நூற்றாண்டுகளைக்‌ கடந்து உயிர்‌ வாழ்வதுதான்‌. 
வேறென்ன ?” 


பிரம்மானந்தனின்‌ வார்த்தைகள்‌ சந்திரமோகனைப்‌ பெருமளவு 
யோசிக்க வைத்தது. ஆகா... எப்படிப்பட்ட ஒரு தழல்‌! 

வெளிநாட்டில்‌ வசித்து, நாகரிகத்துடன்‌ வளர்ந்த அவருக்கு 
இப்படிப்பட்ட விஷயங்கள்‌ எல்லாம்‌ முதலில்‌ நம்ப முடியாதவை. 
யாகத்‌ தோன்றின. அதே நேரம்‌ கிரீஸ்‌, அதையொட்டிய புராதன . 
நகரங்களில்‌ நிலவிவந்த மரபுரீதியான சடங்குகள்‌, ஐதீகங்கள்‌ 
போன்றவையும்‌, துத்தகாமாவைப்‌ போன்ற அற்புத ஸித்திகள்‌ 
வாய்ந்த ஹரவோ சக்ரவர்த்திகளின்‌ வாழ்க்கை வரலாறுகளையும்‌ 
அவர்‌ கேள்விப்பட்டிருந்தார்‌. 


்‌ மரணத்துக்குப்‌ பிறகும்‌ மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு 
என்றும்‌, ஒரு பிறவியுடன்‌ வாழ்க்கை முடிவடைவதில்லை என்றும்‌ 
புராணங்களின்‌ மூலமாக அவர்‌ தெரிந்து வைத்திருந்தார்‌. 


“சரி... நீங்க சொல்றதெல்லாம்‌ உண்மையா இருந்தா நான்‌ 
அவளுடைய சக்தியையே இல்லாமலாக்குகிறேன்‌. ஆனால்‌, இந்த 
ரகசியம்‌ நமக்குள்ளேயே இருக்கட்டும்‌. இல்லேன்னா, என்னோட 
இப்போதைய நிலைமைக்கு ஏதாவது மாற்றம்‌ ஏற்படலாம்‌. நானே 
சொன்னாக்கூட மத்தவங்க நம்ப முடியாத எவ்வளவோ இருக்கு!” 
சந்திரமோகன்‌ சொன்னார்‌. 


“சரி... நான்‌ கிளம்புறேன்‌. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம்‌ 
நல்லதா அமையட்டும்‌!” பிரம்மானந்தன்‌ அவரை ஆசீர்வதித்த 
பிறகு அங்கிருந்து மறைந்தார்‌. 


சந்திரமோகன்‌ அறையிலிருந்து வெளியே வந்தார்‌. 


வரவேற்பு ஹாலை அடைந்தபோது கடிகாரத்தில்‌ மணி 
பதினொன்று அடித்தது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 1516 


வெளிப்புறக்‌ கதவு திறக்கும்‌ சத்தத்தைக்‌ கேட்ட பத்ரன்‌ 
நம்பூதிரி எழுந்தார்‌. 

சந்திரமோகன்‌ வெளியேறுவதைக்‌ கவனித்தார்‌. அவர்‌ எங்கே 
போஜறொர்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்ளும்‌ ஆவல்‌ பத்ரன்‌ 
நம்பூதிரியிடம்‌ எழுந்தது. 

அவரும்‌ வீட்டுக்கு வெளியே வந்தார்‌. 


கேட்டைக்‌ கடந்த சந்திரமோகன்‌ தேவிகோயிலின்‌ 
முன்புறத்துக்கு வந்தபோது அங்கு யாரோ நிற்பது தெரிந்தது. 


வெள்ளை உடையணிந்த ஒரு பெண்‌ உருவம்‌. அருகில்‌ சென்ற 
போது அவள்‌ தேவயானி என்பது விளங்கியது. 


“தேவயானி!"அவரது உதடுகள்‌ மந்திரித்தன. 


“ஆமாம்‌... நானேதான்‌. என்னை மறந்துட்டிங்களா ?” அவளது 
குரல்‌ இரக்கத்துக்கு உரியதாக இருந்தது. 

“வா... இப்படி உட்கார்ந்து பேசலாம்‌” என்ற சந்திரமோகன்‌ 
கோயிலுக்கு இடது புறத்திலிருந்த ஆறுகால்‌ மண்டபத்தை நோக்கி 
நடந்தார்‌. அவளும்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்தாள்‌. இருவரும்‌ 
அமர்ந்தனர்‌. 

நிலவொளி அவளது முகத்தில்‌ நேரடியாகப்‌ பதிந்து 
கொண்டிருந்தது. 

வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அந்த அழகின்‌ ஒளியில்‌, 
அவளது கண்கள்‌ ஈரத்தால்‌ பளபளப்பதை சந்திரமோகன்‌ 
கவனித்தார்‌. 

“என்ன தேவயானி.... எதுக்காக அழற?” அவர்‌ கேட்டார்‌. 


“ஓ... ஒண்ணுமில்லை" அவள்‌ மென்மையான குரலில்‌ 
மந்திரித்தாள்‌. 

“அது உண்மையில்ல! அதுக்கு என்ன காரணம்கிறதும்‌ | 
எனக்குத்‌ தெரியும்‌. ஆனா, எல்லாமே ஏற்கெனவே தீர்மானிக்கப்‌ | 


| | 


பட்ட நிகழ்ச்சிநிரல்‌ மாதிரி 


- நூன்‌ மேற்கொண்டு 
என்ன சொல்ல?” 


சந்திரமோகன்‌ பேசினா, 
அவரது முகத்தையே 


கொண்டிருந்தாள்‌. 


அதைக்‌ கேட்ட 


தும்‌ தேவயானியின்‌ முகம்‌ சட்டென்று 


“உன்கிட்ட நான்‌ ஒரு கேள்வி கேக்கலாமா?” 


“ஏற்கெனவே உன 


க்கு அம்பிகாதேவியைத்‌ 
சந்திரமோகன்‌ விசாரித்த 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 


1536 


நடக்கும்‌. அந்த அளவுக்கு வல்லமையுள்ளவங்க !” பேசிக்‌ 
கொண்டிருந்த தேவயானி சட்டென்று எழுந்து நிழலில்‌ 
மறைந்தாள்‌. 


“என்ன... இங்க உக்கார்ந்திருக்கங்க?” பிக அருகில்‌ அம்பிகா 
தேவியின்‌ குரல்‌ கேட்டது. 


சந்திரமோகன்‌ இரும்பிப்‌ பார்த்தார்‌. அவளேதான்‌ ! 


“ஒண்ணுமில்லை... நான்‌ அரண்மனைக்குத்தான்‌ 
வந்துட்டிருந்தேன்‌” பேசியவாறே அவர்‌ எழுந்தார்‌. 
“வேண்டாம்‌... 


. இன்னிக்கு பெளர்ணமி, எனக்கு சில 
பூஜைகள்லாம்‌ இருக்கு.” அவள்‌ தழுவப்‌ பார்த்தாள்‌. 


“இப்படிச்‌ சொல்லிட்டா எப்படி? நானும்‌ வர்றேன்‌. இப்ப 


உங்களுக்குன்னே ஒதுக்கி வெச்சுட்டேன்‌” 
தோளில்‌ கை வைத்தார்‌. 


அவளால்‌, அவரைத்‌ தட்டிக்கழிக்க முடியவில்லை. இருவரும்‌ 
நடக்கத்‌ தொடங்கினர்‌. 


அப்போது கோயிலின்‌ கோபுரவாசலில்‌ நின்றிருந்த பத்ரன்‌ 
நம்பூதிரி அவர்கள்‌ போவதையே பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 


அந்தக்‌ காட்சியே அவரை வியப்பு அடைய வைத்தது. எனவே 
புத்ரன்‌ நம்பூதிரி அவர்களைப்‌ பின்தொடர்ந்து செல்வது என்று 
தீர்மானித்தார்‌. 


இரு புறங்களிலும்‌ ஓங்கி வளர்ந்திருந்த மரக்கிளைகளின்‌ 
“டாகப்‌ பாய்ந்து வந்த நிலவின்‌ வெளிச்சம்‌ வெள்ளி நாணயங்கள்‌ 
பால்‌ தரையில்‌ இறைந்து கிடந்தன. 
} அந்த வெளிச்‌ சத்தில்‌ முன்புறமாக நடந்து செல்லும்‌ 
இருவரையும்‌ கவனித்த பத்ரன்‌ அவர்களைப்‌ பின்தொடர்ந்தார்‌. 


பகுதிகளிலேயே நடந்தார்‌ அந்த மகாமாந்திரீகர்‌. 


சந்திரமோகனும்‌ அம்பிகாதேவியும்‌ கோயிலின்‌ முன்புறத்தை 
அடைந்தனர்‌. 


“இவர்கள்‌ எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள்‌ ?' பத்ரன்‌ 
யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌. 

மறுவிநாடி- 

கண்களைக்‌ ௯சச்‌ செய்யும்‌ ஒளி ஒன்று கோயிலுக்கு 
உள்ளிருந்து பாய்ந்துவந்து பத்ரன்‌ நம்பூதிரியின்‌ முகத்தில்‌ பதிந்தத 


முடியாதவராகத்‌ தனது இரண்டு கண்களையும்‌ பொத்திக 
கொண்டார்‌ பத்ரன்‌. அதனால்‌ மேற்கொண்டு அவரால்‌ ஓ 
எட்டுக்கூட எடுத்து வைக்க முடியவில்லை! 


மேற்கொண்டு என்ன செய்வது என்று அவர்‌ யோசனையி 
ஆழ்ந்தபோது, அவருக்கு இடது புறத்தில்‌ பல்லி ஒன்று கு 
கொடுத்தது. 


அசாதாரணமானதும்‌, பைசாசிகத்‌ தன்மை நிறைந்ததும்‌ 
ஒரு சத்தம்போல்‌ அந்தக்‌ குரல்‌ ஒலித்தது. 


பத்ரன்‌ மெதுவாக அதை நோக்கி நடந்தார்‌. 


படர்ந்து பந்தல்‌ போல்‌ வளர்ந்திருந்த எட்டி மரம்‌ ஒன்றி 
தான்‌ அந்தப்‌ பல்லி ஒண்டியிருந்தது. 


மேகங்களுக்கிடையில்‌ மறைந்திருந்த நிலா, மெதுவா 
அவற்றின்‌ பிடியிலிருந்து விடுபட்டது: அப்போது வெளிச்சத்திஃ 


என்பதற்காக வெகு எச்சரிக்கையுடன்‌ நிழல்‌ விழுந்த 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 155 6 


வெள்ளி நாணயங்கள்‌ அந்த எட்டி மரத்தின்‌ அடிப்பகுதியில்‌ 
இறைந்து கிடந்தன. 

அந்தச்‌ சன்னமான வெளிச்சத்தில்‌ பத்ரன்‌ நம்பூதிரி மிகவும்‌ 
விசித்திரமானதும்‌, பயங்கரமானதுமான காட்சி ஒன்றைக்‌ 
கண்டார்‌. 

எட்டி மரத்தின்‌ கிளைகளில்‌... 


“ஐயோ...” மகா மாந்திரீகனான பத்ரன்‌ ஒரு கணம்‌ 
இடுக்கிட்டே போனார்‌! 


என்ன ஒரு காட்சி அது! 
ஒவ்வொரு கிளையிலும்‌ பெண்‌ உருவங்கள்‌ தலைகீழாகத்‌ 


தொங்கிக்‌ கொண்டிருந்தன! அவை தங்களது கால்களை 
மரக்கிளைகளின்‌ மேற்புறத்தில்‌ பிணைத்திருந்தன. 


அவற்றின்‌ நீண்ட தலைமுடி, கீழ்ப்புறமாகத்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தன. 

பத்ரனின்‌ உடலிலிருந்த மொத்த ரோமங்களும்‌ சட்டென்று 
குத்திட்டு நின்றன. 

அவரது வாழ்நாளில்‌ இதுவரை அவர்‌ இப்படிப்பட்ட ஒரு 
காட்சியைப்‌ பார்த்ததில்லை. 

தான்‌ மேற்கொண்டும்‌ அங்கு நின்றிருந்தால்‌, நிலைமை 
மிகவும்‌ மோசமாகிவிடும்‌ என்று உணர்ந்ததால்‌, சட்டென்று 
திரும்பி வந்தவழியே நடக்கத்‌ தொடங்கினார்‌. 

பங்களாவுக்குத்‌ திரும்பி வந்தபோது பாரதியம்மா நாமம்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. 

சந்திரமோகனின்‌ வருகையை எதிர்பார்த்துக்‌ காத்திருந்தாலும்‌, 
விடியற்காலை வரை அவர்‌ வரவில்லை. 


பத்ரன்‌ தனது அறைக்குள்‌ நுழைந்து படுத்துக்‌ கொண்டார்‌. 


வந்தபோது, சந்திரமோகன்‌ மேல்மாடியிலிருந்து படிக்கட்டுகளில்‌ 
இறங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 


திரும்பி வந்திருப்பார்‌?” மூளை, யோசனையில்‌ ஈடுபட்டது. 


பயணம்‌ போக வேண்டியிருக்கு. ஒருவேளை இரும்பி வர்றதுக்கு 
இரண்டு நாள்‌ ஆகலாம்‌!” 


ஒரு பயணம்தான்‌!” பத்ரன்‌ பதிலளித்தார்‌. 


அளவுக்குச்‌ சீக்கிரமா வந்து சேருங்க!” 


ராஜசேகரன்‌ உண்ணித்தானின்‌ பங்களாவுக்குதான்‌. 


ஒண்ணு பிணைஞ்சு ஒரே குழப்பமா இருக்கு...” 


சந்தேகம்‌ ஒலித்தது. 


முந்து அறையிலிருந்து வெளி. 


பத்ரன்‌ ஆச்சரியத்துடன்‌ அவரைப்‌ பார்த்தார்‌. “இவர்‌ எப்போது. 


மறுநாள்‌ பத்ரன்‌, சந்திரமோகனிடம்‌ சொன்னார்‌: “நான்‌ ஒரு 


ணும்‌. இது வழக்கமான 


“சரி... உங்க விருப்பப்படியே போயிட்டு வாங்க. முடிஞ்ச 


“அதை நீங்க சொல்லணுமா என்ன?” 


அங்கிருந்து புறப்பட்ட பத்ரன்‌ நேராக வந்து சேர்ந்தத 


அவரும்‌ வீட்டிலேயே இருந்தார்‌. 


“நல்லபடியான்னு சொல்றதுக்கில்லை. எல்லாம்‌ ஒண்ணோட 


“என்ன இப்படிப்‌ பேசுறீங்க?” ராஜசேகரனின்‌ குரலில்‌. 


தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம்‌ பத்ரன்‌ விவரித்தார்‌, 
“அப்படியா? கேக்கவே ஆச்சரியமா இருக்கே! ஒரு கற்பனைக 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 157 உ 
கதை மாதிரி... நம்பவே முடியலை... இதெல்லாம்‌ உண்மைதானா? 
ஒருவேளை ஏதாவது மாயாஜாலமா இருக்கப்போகுது!” 

“அப்படியெல்லாம்‌ எதுவுமில்லை... 
அவ்வளவும்‌ உண்மை!" 


நான்‌ சொன்னது 


“திருமேனி, ஒண்ணு பண்ணினா என்ன? நீங்க நேத்துப்‌ 
போன இடத்துக்கு மறுபடியும்‌ ஒரு தடவை போய்‌ சோதனை 
பண்ணினா என்ன? அதுவும்‌ பகல்‌ நேரமா இருந்தா நல்லது! 
விஷயம்‌ என்னன்னாவது தெரிஞ்சுக்கலாமே 2”.ராஜசேகரன்‌ தனது 
கருத்தை வெளியிட்டார்‌. 

“நானும்‌ அதைப்‌ பத்தித்தான்‌ யோசிச்சேன்‌... இன்னிக்கே 
புறப்பட வேண்டியதுதான்‌.” பத்ரனும்‌ அதை ஆமோதித்தார்‌. 

நேராக முந்தைய இரவில்‌ சென்ற பகுதியை நோக்கி நடந்தார்‌. 

குகை போன்ற மரக்கூட்டத்தின்‌ இடையிலான பாதையில்‌ 
நடந்து, பாறைக்‌ கூட்டங்களுக்கு அருகிலுள்ள கோயிலின்‌ ' 
முன்புறத்தை அடைந்தார்‌. 

அங்கு எந்தவிதமான அசைவும்‌ தென்படவில்லை. 

மரம்‌, கொடிகள்கூட அசைவற்றுப்‌ போயிருந்தன. 

பத்ரன்‌ முதலில்‌ பார்த்தது எட்டி மரம்‌ இருந்த 
திசையைத்தான்‌. 

“என்ன... ஒன்றையும்‌ காணவில்லையே? அவர்‌ வியப்பு 
அடைந்தார்‌. 

எட்டி மரத்தின்‌ இளைகள்‌ சூனியமாகக்‌ இடந்தன. காட்டுக்‌ 
கொடிகள்கூட அந்தக்‌ இளைகளில்‌ தொங்கிக்‌ கிடக்கவில்லை. 

“கோயிலுக்கு அருகில்‌ வந்தபோதுதானே அவர்கள்‌ 
மறைந்தனர்‌!" அவர்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌. 

கோயில்‌ வாசலை அடைந்தவர்‌, உட்புறமாக எட்டிப்‌ பார்த்தார்‌. 


158 தேவமோகினி 
இடுக்கிட்டவராகச்‌ சட்டென்று பின்னுக்கு நகர்ந்தார்‌. 
கர்ப்பக்ரெகத்துக்குள்‌ இருந்த தேவிசிலையின்‌ கழுத்தில்‌ 

தங்கநிற நாகம்‌ ஒன்று உடம்பைச்‌ சுற்றிப்‌ போட்டுப்‌ படுத்திருந்தது. 

அவர்‌ எட்டிப்‌ பார்த்த நேரத்திலேயே அது சட்டென்று படம்‌ 
எடுத்து உயரவும்‌ செய்தது. 
அதன்‌ கண்கள்‌ சிவப்புநிறப்‌ பவளம்‌ போல்‌ ஜொலித்தன. 
உடனே வலது கையை உயர்த்திய பத்ரன்‌, கருட மந்திரம்‌ 


ஜபித்தார்‌. கைமேல்‌ பலன்‌ என்பது மாதிரி, ஒரு சில விநாடிகளுக்கு 
உள்ளாகவே அவருக்குப்‌ பின்னால்‌ சிறகடியோசை கேட்டது. 


மேற்புறம்‌ படர்ந்து வளர்ந்திருந்த மரக்கிளைகளின்‌ ஊடாகக்‌ 
கழுகு ஒன்று சிறகடித்தவாறே 8ழ்ப்புறமாக இறங்கி வந்தது. 


பத்ரனின்‌ கண்கள்‌ பளபளத்தன. 


தனது சக்தி அந்த இடத்தில்‌ செல்லுபடியாகுமென்பத 1 
உறுதியானது. மிகுந்த எதிர்பார்ப்புடன்‌ அசாதாரணமான 
தோற்றத்துடனிருந்த கழுகின்‌ உடலை வருடியவராக 
கருவறைக்குள்‌ செல்ல அதை உற்சாகப்படுத்தினார்‌. 

கமுகு, பாம்பைக்‌ கொத்தியெடுப்பதற்காக உள்ளே 
நுழைந்தது. 

திடுமென்றுதான்‌ அது நிகழ்ந்தது. 

தேவிசிலையின்‌ கண்களிலிருந்து இரண்டு ஜுவாலைகள்‌ 
பாய்ந்துவந்து கழுகின்‌ மீது பதிந்தன. கண்மூடித்‌ திறப்பதற்குள்‌. 
கழுகு ஒருபிடிச்‌ சாம்பலாக உருமாறியது. அந்தச்‌ சாம்பலும்‌ 
அங்கிருந்த கல்லின்‌ மீது விழுந்து சிதறியது. 

பாம்பு அப்போதும்‌ எதுவும்‌ நடக்காதது போல்‌ படமெடுத்த 
வாறே நின்று கொண்டிருந்தது. 
முற்றிலும்‌ எதிர்பாராத அந்தக்‌ காட்சியைக்‌ கண்ட பத்ரன்‌, 
ஏகத்துக்குப்‌ பயந்து போனார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 159 உ 


இனியும்‌ அங்கு நின்று கொண்டிருந்தால்‌, தனக்கும்‌ அதே 
கத ஏற்படலாம்‌ என்று பயந்தவராக அங்கிருந்து திரும்பி விரைவாக 
நடக்கத்‌ தொடங்கினார்‌. 

இப்போது தனக்கு நேர்ந்த தோல்வியை அவர்‌ 
ராஜசேகரனிடம்‌ சொல்லவில்லை. 


மறுநாள்‌ டாக்டர்‌ திவாகரனும்‌, அவரது மகள்‌ வாசந்தியும்‌ 
அங்கு வந்தனர்‌. 

சந்திரமோகன்‌ பழைய ஓலைச்சுவடி ஒன்றை வாசித்துக்‌ 

கொண்டிருந்தார்‌. அந்த வாசிப்பைப்‌ பார்த்து திவாகரன்‌ 
ஆச்சரியப்பட்டார்‌. அவர்‌ சந்தரமோகனை நெருங்கினார்‌. 

“என்ன... ஜோசியராறெதுன்னு தீர்மானிச்சுட்டிங்களா என்ன?” 
வாசந்தி கேட்டாள்‌. 

“கத்துக்க முடியறதையெல்லாம்‌ கத்துக்கிறதுல என்ன தப்பு?” 
- அவர்‌ வாசந்தியைப்‌ பார்க்காமலே பதில்‌ அளித்தார்‌. 

“சந்திரமோகன்‌ நான்‌ முக்கியமான ஒரு விஷயத்தைச்‌ 
சொல்றதுக்காக வந்திருக்கேன்‌.''-திவாகரன்‌ பேச்சைத்‌ 
தொடங்கினார்‌. 

“சொல்லுங்க மாமா!"- என்ற சந்திரமோகன்‌, தான்‌ வாசித்த 
பகுதியை அடையாளப்படுத்திவிட்டு மாமாவை ஏறிட்டார்‌. 

“எல்லாம்‌ தேர்தல்‌ விஷயம்தான்‌. உங்களுக்கு ஒன்பதாவது 
வார்டை ஒதுக்கியிருக்காங்க. நாம கொஞ்சம்‌ பிரசாரம்‌ பண்ணினா 
நல்லது!” - திவாகரன்‌ சொன்னார்‌. 

“நீங்க சொன்னதாலதானே மாமா நான்‌ தேர்தல்லயே 
நிக்குறேன்‌. தேர்தல்‌ விஷயத்துல என்னால ரொம்ப நேரத்தைச்‌ 
செலவிட முடியாது: தயவுசெஞ்சு வற்புறுத்தாதிங்க. நான்‌ ஒரு 
புதுப்பரிசோதனையில ஈடுபட்டிருக்கேன்‌” சந்திரமோகன்‌ டீப்பாய்‌ 
மீது வைத்த ஓலைச்சுவடியைப்‌ பார்த்தவாறே பேசினார்‌. 


தேவமோகினி 


“நல்லது. நானும்‌ ஒப்புக்கிறேன்‌. இருந்தாலும்‌ அதுக்கும்‌ 
கொஞ்ச நேரத்தை ஓஒதுக்குறது அவசியமில்லையா? 
எனக்காகவாவது.... நான்‌ இதுல தலையைக்‌ கொடுத்துட்டே 
டாக்டர்‌ திவாகரன்‌ சொன்னார்‌. 

“சரி... அதுவும்‌ நியாயம்தான்‌. நான்‌ எப்பல்லாம்‌ வரணும்‌ 2) 
நீங்க சொன்னா அப்போ வர்றேன்‌” சந்திரமோகன்‌ ஒப்புக்‌ 
கொண்டார்‌. 


இவர்கள்‌ இருவரும்‌ பேசிக்‌ கொண்டிருந்தபோது வாசந்தி, 
படிகளில்‌ ஏறி மேல்மாடிக்குப்‌ போணாள்‌. 


ஏற்கெனவே ஓர்‌ அனுபவம்‌ ஏற்பட்டும்‌, ஆர்ட்காலரியில்‌ 
பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள சிலைகளை மீண்டும்‌ பார்க்க அவ 
ஆர்ட்காலரி உள்ள அறையை அடைந்தபோது, உட்புறத்தில்‌ 
தம்புரா மீட்டும்‌ சத்தம்‌ கேட்டது. கூடவே கால்சலங்கைகளிஎ 


மெதுவாக அறையை நெருங்கிய வாசந்தி, கதவிலிருந்த 
சாவித்துவாரத்தின்‌ வழியாக உட்புறத்தைப்‌ பார்த்தாள்‌. 
அங்கு தென்பட்ட காட்சி... 


ஒரு சிலையின்‌ விரல்கள்‌ தம்புராவின்‌ தந்தி மீது தவழ்ந்த 
கொண்டிருந்தன. 

மற்றொரு சிலை நாட்டியம்‌ ஆடிக்கொண்டிருந்தது. 

மிகவும்‌ விசித்திரமான இந்தக்‌ காட்டு அவளை பரவசப்படுத்தி 

கதவைத்‌ திறந்தால்‌, அந்த அபாரமான சந்தர்ப்பம்‌ மறைந்து 
விடக்கூடும்‌ என்று பயந்ததால்‌, அவள்‌ நின்ற நிலையி 
அதைக்‌ கவனித்தாள்‌. 


நடனமாடும்‌ சிலையின்‌ ஒவ்வொரு கால்‌ அசைவும்‌ 
தாளக்கட்டை ஒட்டியே நகர்ந்தன. தாளலயம்‌ தவறாத அசைவுக 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 1616 


சற்றுநேரம்‌ வேடிக்கை பார்த்த பிறகு கதவைத்‌ திறக்கலாம்‌ 
என்று நினைத்தாள்‌. 


அதே போல்‌ சற்று நேரத்துக்குப்‌ பிறகு அவள்‌ கதவைத்‌ 
தள்ளித்‌ திறந்தாள்‌. 


மறுவிநாடி அந்த அறைக்குள்‌ கேட்ட சத்தங்கள்‌ சட்டென்று 
அடங்கின. 


வாசந்தி அறைக்குள்‌ நுழைந்தாள்‌. 


தம்புரா மீட்டிய சிலையும்‌, நடனமாடிய சிலையும்‌ 
அசைவற்றுப்‌ போயிருந்தன. 


அவளால்‌ தனது கண்களையே நம்ப முடியவில்லை. 
அவள்‌ அந்தச்‌ சிலைகளைத்‌ தொட்டுத்‌ தடவிப்‌ பார்த்தாள்‌. 
சந்தேகமே இல்லை... அவை சிலைகளேதான்‌ ! 


சட்டென்று அவளது பார்வை, அன்றொரு நாள்‌ தன்னைத்‌ 
தாக்க முயன்ற மூன்று சிலைகளின்‌ பக்கமாகத்‌ திரும்பியது. 

சுவரோடு சுவராக நிற்க வைக்கப்பட்டிருந்த அவற்றின்‌ 
நிலையில்‌ லேசான மாற்றம்‌ ஏற்பட்டதுபோல்‌ வாசந்திக்குத்‌ 
தோன்றியது. 


உடனேயே அங்கிருந்து வெளியேறியவள்‌, கதவை இழுத்து 
முடினாள்‌. 


அவள்‌ வரவேற்பு அறைக்கு வந்தபோது, டாக்டர்‌ திவாகரன்‌ 
கிளம்பத்‌ தயாராக இருந்தார்‌. 1 


அவளும்‌, அவருடன்‌ கிளம்பினாள்‌. 


அன்றிரவு சந்திரமோகன்‌ அறையிலிருந்து வெளியேறிய 
போது மோகினி எதிரில்‌ நிற்பதைக்‌ கவனித்தார்‌. 


“எங்கே போறீங்க?” அவள்‌ கேட்டாள்‌. 


162 தேவமோகினி 


“நான்‌ அங்கே போயே ஆகணும்‌... வேற வழியில்லை! நான்‌ 
போகலேன்னா, ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும்‌, எல்லாத்துக்குமே 
ஆபத்துதான்‌!” சந்திரமோகன்‌ பதிலளித்தார்‌. 

“உண்மைதான்‌. ஆனால்‌, நான்‌ உங்களுக்கு ஒரு விஷயத்தை . 
ஞாபகப்படுத்த விரும்புறேன்‌. என்னிக்காவது ஒருநாள்‌ அவள்‌ 
உங்களைத்‌ தோற்கடிக்கப்‌ போறாள்‌. அது நிச்சயம்‌! அப்படி, 
நீங்களும்‌ அங்கிருக்கிற பாறைப்‌ பள்ளத்துல கிடக்குற எலும்புக்‌ 
கூடுகள்ல ஒண்ணா மாறப்போறீங்க!” அந்த முன்னெச்சரிக்கை | 
நல்லதற்கானதுதான்‌. 

“நான்‌. என்னோட விருப்பத்துக்காக இப்படி நடக்கலை. இங்க 
இருக்குற சாமி சொல்றபடிதான்‌ நடக்கிறேன்‌." 

“அவர்‌ சொல்றது சரியா இருக்கணும்கிறதில்லை!" அவளது 
குரலில்‌ உறுதி தென்பட்டது. 

“நீங்க ரெண்டு பேரும்‌ இந்த மாதிரி ரெண்டு விதமாப்‌ 
பேசினால்‌, நான்‌ என்னதான்‌ செய்யுறது?” 


“இனி, உங்க இஷ்டம்போல நடக்கலாம்‌,” மோகினி அவருக்கு. 
வழிவிட்டு ஒதுங்கி நின்றாள்‌. 
சந்திரமோகன்‌ வரவேற்பு ஹாலை அடைந்தார்‌. 


பத்ரன்‌ வழக்கம்‌ போல்‌ தூங்காதவராகக்‌ கதவின்‌ 
அருகிலேயே உட்புறமாக நின்று கொண்டிருந்தார்‌. 

சந்திரமோகன்‌ பங்களாவிலிருந்து வெளியேறியதும்‌ வழக்கம்‌ 
போல்‌, அவருக்குத்‌ தெரியாமல்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்தார்‌. 

பங்களாவின்‌ அருகிலுள்ள கோயிலை நெருங்கியபோது: 
அங்கு தேவயானி நின்று கொண்டிருந்தாள்‌. பத்ரனும்‌ அவளை 
கவனித்தார்‌. 

“நீங்க எங்க போறிங்க திருமேனி?” தேவயானி, பத்ரன்‌ 
நம்பூதிரியிடம்‌ கேட்டாள்‌. 


“அவரைப்‌ பின்தொடரணும்‌...” 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 

“அதுல எந்தவிதமான பிரயோஜனமும்‌ இல்லை!" 

“ஏன்‌?” 

“அம்பிகாதேவி என்னிக்காவது ஒருநாள்‌ அவரை வெற்றி 
கொள்வாள்‌. அன்னிக்கு அவரும்‌ எண்ணிக்கையற்ற 
எலும்புக்கூடுகள்ல ஒருத்தரா மாறுவார்‌. அதுக்கப்புறம்தான்‌ 
யாருமே நம்ப முடியாத சம்பவம்‌ ஒன்று அரங்கேறப்‌ போகிறது!" 
தேவயானி பேசினாள்‌. 


“நீ சொல்றது உறுதியான தகவலா?” பத்ரன்‌ கேட்டார்‌. 

“இன்னிக்கு வரையிலான அனுபவத்தை வெச்சுத்தான்‌ நான்‌ 
பேசுறேன்‌.” 

“அப்படின்னா, நீ சொல்றது எத்தனை நாள்களுக்குள்ள 
நடக்கும்‌?” 

“அதை அவ்வளவு உறுதியாச்‌ சொல்ல முடியாது. ஆனா, 
அவர்‌ தோல்வியடையப்‌ போறது நிச்சயம்‌ ர்‌ 

அந்தத்‌ தகவல்‌ பத்ரணுக்கு ம௫ழ்ச்சியளிப்பதாகவே இருந்தது. 

தான்‌ செய்ய வேண்டிய வேலையை அம்பிகாதேவியே 
செய்யப்‌ போகிறாள்‌ என்பதைத்‌ தெரிந்து கொண்டதும்‌ பத்ரன்‌ 
மேற்கொண்டு எதையும்‌ யோசிக்க முற்படவில்லை. 

திருப்தியுடன்‌ திரும்பி நடக்கத்‌ தொடங்கினார்‌. 

மண்ணுக்குள்‌ புதையுண்டிருந்த அரண்மனையில்‌, அம்பிகா 
தேவியின்‌ படுக்கையில்‌ படுத்துக்‌ இடந்தார்‌ சந்திரமோகன்‌. 

அன்று அம்பிகாதேவி தான்‌ கற்று வைத்திருந்த வசீகரண 
மந்திரத்தையும்‌, உடல்‌ வலுவுக்கான மந்திரத்தையும்‌ 
நூற்றியோராவது தடவையாக உச்சரித்தாள்‌. 


௨164 தேவமோகினி 


அவள்‌ வணங்கும்‌, அரண்மனையின்‌ ரகசியமான கோயிலில்‌ 
உள்ள பிரேதமோகினியின்‌ சிலைக்கு கொழுத்த ஆட்டுக்கிடா 
ஒன்றைப்‌ பலி கொடுத்து ரத்த அபிஷேகமும்‌ செய்தாள்‌. 

சந்திரமோகனின்‌ கைவிரல்கள்‌ அம்பிகாதேவியின்‌ சதைப்‌ 
பிடிப்பான உடலில்‌ எங்கெல்லாமோ பயணம்‌ செய்து 
கொண்டிருந்தன. 

ஒவ்வொரு வளைவு நெளிவுகளிலும்‌ அவரது கைகள்‌ படும்‌ 
போதும்‌ அவரது ரத்த நாளங்களில்‌ நெருப்புத்‌ துணுக்குகள்‌ ஆழ்ந்து 
இறங்கின. 

வெப்பமான அவரது மூச்சுக்காற்று அவளது கன்னங்‌ 
களிலும்‌, கழுத்துப்‌ ற்‌ மாறிமாறிப்‌ பதிந்து கொண்டிருந்தன. 

இவ்வளவுக்குமிடையில்‌ சந்திரமோகனை வீழ்த்துவதற்காக, 
அம்பிகாதேவி எத்தனையோ முயற்சிகளைச்‌ செய்திருந்தாள்‌. படித்த 
வித்தைகள்‌ பதினெட்டையும்‌ பிரயோகித்து விட்டிருந்தாள்‌. ஒரு 
கணத்தில்‌ சந்திரமோகனுக்கு அவளது நோக்கம்‌ பிடிபடவும்‌ 
செய்தது. 

“அவள்‌ தன்னை வீழ்த்த முற்படுகிறாள்‌ !' பிரம்மானந்தன்‌ 
சொன்னது அப்போதும்‌ அவரது நினைவில்‌ முழக்கத்துடன்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தது. 

நாற்பத்தியோரு நாள்‌! 

அத்தனை நாள்களும்‌ அவளைத்‌ தோற்கடிக்க வேண்டும்‌. 
அதில்‌ ஒருநாளாவது தடை ஏற்பட்டால்‌... அவரது கதியும்‌ 
பாறைக்குழிகளில்‌ குவிந்துள்ள எலும்புக்‌ கூடுகளில்‌ ஒன்றாக மாற 
வேண்டியதுதான்‌! 

அம்பிகாதேவியிடமிருந்து இருப்தியடைந்ததற்கான 
அறிகுறியாக ஏதேதோ சத்தங்கள்‌ எழும்பிக்‌ கொண்டிருந்தன. 

கடைசியில்‌, அவரது முதுகின்‌ இருபுறமும்‌ படிந்திருந்த 
அவளது கைகள்‌ தளர்ந்து சரிந்து கழிறங்கத்‌ தொடங்கின. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ j 165 உ 
படிப்படியாகக்‌ கீழ்ப்புறமாக ஊர்ந்த கைகள்‌ படுக்கையின்‌ 
இருபுறமும்‌ ஓய்வை வேண்டி நீண்டுடெந்தன. 

அவளது உடலின்‌ வியர்வைக்குத்‌ தாமரைப்பூவின்‌ சுகந்தம்‌ 
இருந்தது. 

அருகில்‌ மிகவும்‌ சோம்பலுடன்‌ மிகமங்கலாக எரிந்து 
கொண்டிருந்த விளக்கின்‌ திரியை சந்திரமோகன்‌ தூண்டிவிட்டார்‌. 

அறைக்குள்‌ வெளிச்சம்‌ பரவியது. 

முக்கால்வாசி அடைந்த கண்களுடன்‌ கட்டிலில்‌ படுத்துக்‌ 
கிடக்கும்‌ அம்பிகாதேவியின்‌ உடல்‌, மகத்தான ஏதோ ஒரு சிற்பி 
செதுக்கி முடிந்த பிறகு அவனது கையிலிருந்து நழுவி விழுந்த 
சிலை போல்‌ கிடந்தது. அழகான ஒரு தேவதை! 

கட்டிலிலிருந்து எழுந்த சந்திரமோகன்‌, அந்த அறைக்‌ 
கதவைத்‌ திறந்தார்‌. 

வெளியேயுள்ள குளத்துக்குள்‌, பூமிக்கு அடியிலிருந்து பாய்ந்து 
வரும்‌ தண்ணீர்‌ விமும்‌ சத்தம்‌ தெளிவாகக்‌ கேட்டது. 

பாய்ந்து வரும்‌ நீரோட்டம்‌ குளத்துக்குள்‌ விழுந்து, நிறைந்த 


குளத்தின்‌ வழிதலாக வேறு ஏதோ ஓரிடத்துக்குப்‌ பயணமாகறது. - 


சந்திரமோகன்‌ குளித்தார்‌. 

மிருதசஞ்£வினிக்குத்‌ துல்லியமான மூலிகை மற்றும்‌ 
மரவேர்களில்‌ பட்டுத்‌ தழுவிவரும்‌ அந்த நீருக்கு, அதுவரை 
உடலிலிருந்து வெளியேறிய மொத்தச்‌ சக்தியையும்‌ மீட்டுத்‌ தரும்‌ 
வல்லமை இருப்பதுபோல்‌ தோன்றியது. அவரது உடல்‌ 
புத்துணர்ச்சி பெற்றது. 

அவர்‌ குளித்துவிட்டு வந்த பிறகும்‌ அம்பிகாதேவி அதே 
நிலையிலேயே கட்டிலில்‌ படுத்துக்‌ கிடந்தாள்‌. 

அவள்‌ ஏதோ யோசனையில்‌ ஆழ்ந்திருப்பதாகத்‌ தோன்றியது. 

சந்திரமோகன்‌ உடை மாற்றிக்கொண்டு புறப்படத்‌ 
தயாரானார்‌. 1 


உ 166 தேவமோகினி 


“நான்‌ போயிட்டு வரட்டுமா?” அவர்‌ கேட்டார்‌. 


அதற்கு அவளிடமிருந்து எந்தவிதமான பதிலும்‌ 
கிடைக்கவில்லை. . 


கோயிலிலிருந்து அவர்‌ வெளியே வந்தபோது, இருளில்‌ 
மரங்களுக்கு நடுவிலிருந்து ஏதேதோ அபசுரங்கள்‌ கேட்டன. 

நிலவு அப்போது மேகங்களின்‌ பிடிக்குள்‌ அகப்பட்டிருந்தது. 

கோயிலுக்கு முன்பாக நின்றவாறே தலையை உயர்த்தி அவர்‌ 


"ஆகாயத்தைப்‌ பார்த்தார்‌. சற்று நேரத்துக்குள்‌ நிலவு 
விடுபட்டுவிடும்‌. 

வேதனை நிரம்பிய சத்தங்கள்‌ அப்போதும்‌ இடதுபுறத்திலும்‌ 
மேற்புறத்திலிருந்தும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தன. 

“யாரது?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“நாங்கள்‌...” பதில்‌ முழுமையானதாக இருக்கவில்லை. 

அப்போதும்‌ இருள்‌ விலகியிருக்கவில்லை. சட்டென்று 
எங்கிருந்தோ வலுவான காற்று வீசியது. அது மேகங்களையும்‌ 
பாதித்திருக்க வேண்டும்‌. 

நிலா, பளீரென்று வெளிப்பட்டது. 


“ஐயோ... என்ன இதெல்லாம்‌?” சந்திரமோகன்‌ அங்கிருந்த 
பிரம்மாண்டமான எட்டி மரக்களைகளைப்‌ பார்த்து வியந்தார்‌. 


மனித உருவங்கள்‌ அவற்றில்‌ தலைஜழாகத்‌ தொங்கிக்‌ 


கொண்டிருந்தன. 


“இவங்கள்லாம்‌ ஏன்‌ இப்படி ஆனாங்கன்னு தெரியுமா?” 
யாரோ குரல்‌ கொடுத்தனர்‌. 


சந்திரமோகன்‌ சட்டென்று குரல்‌ வந்த திசைப்‌ பக்கம்‌ | 


திரும்பினார்‌. 
தேவயானி நின்று கொண்டிருந்தாள்‌. 


| 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 167 6 

“நீ எப்படி... இந்த இடத்துல?” சந்திரமோகன்‌ வியப்புடன்‌ 
கேட்டார்‌. 

“நீங்க இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம்‌ நான்‌ 
உங்களைப்‌ பின்தொடர்ந்து வர்றது வழக்கம்‌. பொதுவா இந்தப்‌ 
பகுதியே அவ்வளவா நல்ல இடமில்லை”- அவள்‌ பதிலளித்தாள்‌. 

“இவங்கல்லாம்‌....?” சந்திரமோகன்‌ எட்டி மரத்தைப்‌ பார்த்தபடி 
கேட்டார்‌. 

“சொல்றேன்‌... அம்பிகாதேவியின்‌ மாந்திரீக சக்தியின்‌ 
முடிச்சுகளில்‌ இக்கிக்‌ கொண்டவர்கள்‌. அவர்‌ பலி கொடுத்த 
கன்னிப்‌ பெண்களின்‌, மோட்சம்‌ பெறாத ரக்ஷ்ஸுகள்‌. அம்பிகா 
தேவியோட முடிவுக்குப்‌ பிறகுதான்‌ இவங்க விடுதலை பெற 
முடியும்‌!” தேவயானி சொன்னாள்‌. 

இந்தப்‌ புதிய கதை சந்திரமோகனை மேலும்‌ ஆச்சரியப்‌ 
படுத்தியது. இந்த அளவுக்குப்‌ பைசாகிக சக்தி அம்பிகா தேவிக்குள்‌ 
இருக்கிறது என்பதே அப்போதுதான்‌ அவருக்கு விளங்கியது. 

“தேவயானி, இதுல எதுவும்‌ செய்ய முடியாதா?” 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“முடியாதுங்கிறது அன்னிக்கே உங்களுக்குத்‌ தெரிஞ்சிருக்‌ 

கணுமே!” தேவயானி மெதுவான குரலில்‌ பதிலளித்தாள்‌. 
“பார்க்கலாம்‌... நான்‌ உன்னையும்‌ காப்பாத்த முயற்சி 
பண்றேன்‌” என்ற சந்திரமோகன்‌ எட்டி மரக்களைகளைப்‌ பார்த்தார்‌. 
விமோசனம்‌ பெறாத ரக்ஷஸாகள்‌ அப்போதும்‌ தலைகீழாகத்‌ 
தொங்கியபடி கண்ணீர்‌ உகுத்துக்‌ கொண்டிருந்தன. 
சந்திரமோகனுடன்‌ தேவயானியும்‌ நடக்கத்‌ தொடங்கினாள்‌. 
சந்திரமோகனின்‌ பங்களாவுக்கு அருகில்‌ உள்ள கோயிலின்‌ 
தென்புறமிருந்த ஆறுகால்‌ மண்டபத்தில்‌ அவர்கள்‌ இருவரும்‌ 
அமர்ந்தனர்‌. 


168 தேவமோகினி 
“உங்களோட எதிராளிகள்‌ ரெண்டுபேர்‌!” தேவயானி குறிப்பிட்டாள்‌. 
“யாரந்த ரெண்டு பேர்‌?” 

“முதல்ல ராஜசேகரன்‌, ரெண்டாவதா அம்பிகாதேவி. 
ராஜசேகரன்‌ உங்களை எப்ப வீழ்த்தலாம்னு தருணம்‌ 
பார்த்துட்டிருக்கார்‌. அம்பிகாதேவி உங்களோட மொத்தச்‌ 
சக்திகளையும்‌ அபகரிக்கப்‌ பாக்குறாங்க. அப்படி ஏதாவது நடந்தா. 
அவங்களோட ஆயுள்‌ அதிகரிக்கும்‌.” 


“அதெல்லாம்‌ இருக்கட்டும்‌. இதுவரையில நீ, உன்னைப்‌ 
பத்தின தகவல்கள்‌ எதையுமே சொல்லலையே?” சந்திரமோகன்‌ 
கேட்டார்‌. 


“அதையெல்லாம்‌ சொல்றதுக்கான நேரம்‌ இன்னும்‌ வரலை” 
ஒரு பெருமூச்சுடன்‌ பதிலளித்தாள்‌ தேவயானி. 

அங்கிருந்து எழுந்த தேவயானி கோயிலின்‌ கருவறைக்குள்‌ 
நுழைந்தாள்‌. 

சந்திரமோகன்‌ கோயிலையே பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
சற்று நேரத்துக்குள்‌ தேவயானி தனது கையில்‌ வெண்மையான 
வலம்புரிச்சங்குடன்‌ வெளியே வந்தாள்‌. 


“வாயைத்‌ திறங்கள்‌... இதில்‌ உதடுகள்‌ படக்கூடாது!” அவள்‌ 
சங்கை அவரது முகத்துக்கு நேராகக்‌ கொண்டுவந்து உயர்த்திப்‌ 
பிடித்தாள்‌. 

சந்திரமோகன்‌ வாயைத்‌ திறந்தார்‌. 


தேவயானி, அந்தச்‌ சங்குக்குள்‌ இருந்த திரவத்தைத்‌ 
துளித்துளியாக சந்திரமோகனின்‌ நாக்கில்‌ சொட்டச்‌ செய்தாள்‌. 


சரியாக ஒன்பது துளிகள்‌ ! 
சங்கிலிருந்த திரவம்‌ தீர்ந்துவிட்டது. 
“இது என்னன்னு தெரியுமா?” தேவயானி கேட்டாள்‌. 


169 உ 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 


“தெரியலை... ஆனா, இதைக்‌ குடிச்சதும்‌, வார்த்தைகளால 
விளக்க முடியாத புத்துணர்ச்சி ஏற்பட்டதா தோணுது. திடீர்னு 
அதீத சக்தியுள்ள ஒரு மனுஷனா மாறிட்ட மாதிரியும்‌ இருக்கு” 
சந்திரமோகன்‌, தேவயானியின்‌ உடையற்ற தோள்பட்டைகளில்‌ 
கை பதித்தவராகச்‌ சொன்னார்‌. 

அவள்‌ மிகவும்‌ மெதுவாக அவரது கைகளை விலக்கியவாறே 
பேசத்‌ தொடங்கினாள்‌: “இனிமேல்‌ நீங்க அம்பிகாதேவி கிட்டத்‌ 
தைரியமா மோதலாம்‌. நீங்க அவளை வெற்றிகொள்ள முயற்சி 
பண்ணணும்‌, அவள்‌ ஒரு மனிதப்‌ பெண்தான்‌. மந்திர 
பலத்தாலயும்‌, பூஜைகளாலயும்‌ முந்நூறு வருஷமா உயிர்‌ 
வாழ்ந்துட்டிருக்காங்க. நான்‌ அப்படிப்பட்டவ இல்லேங்கிறதை 
மட்டும்‌ நீங்க தற்சமயம்‌ தெரிஞ்சுக்கிட்டாப்‌ போதும்‌!” 

"நிஜமாவே நீ சொன்ன வார்த்தைகளோட பொருள்‌ எனக்குப்‌ 
புரியலை!” சந்திரமோகன்‌ சொன்னார்‌. 

“நீங்க இப்ப குடிச்சது அமுதத்தோட அம்சம்‌. தேவாமிருதம்‌ 
இருக்கே, அதனோட அம்சம்‌. அது உங்க உடம்புக்குள்ள 
போனதால, அம்பிகாதேவியை உங்களால வெற்றி கொள்ள 
முடியும்‌” தேவயானி சொன்னாள்‌. 

அதைக்‌ கேட்டதும்‌ சந்திரமோகனுக்கு, தேவயானியின்‌ மீது 
மதிப்பு உயர்ந்தது. 

“நீங்க போகலாம்‌. இனிமேல்‌ உங்களுக்கு நல்லதே நடக்கும்‌!”- 
அவள்‌, அவரது தலைமீது கை வைத்து ஆசீர்வதித்தாள்‌. 

மறுநாளிலிருந்து தேர்தல்‌ வேலைகள்‌ சூடுபிடிக்கத்‌ 
தொடங்கியது. 

சந்திரமோகன்‌ போய்ப்‌ பார்த்தது எல்லாம்‌ ஏழைகளின்‌ 
வீடுகளைத்தான்‌. அவர்கள்‌ சொன்ன எல்லாவிதமான புகார்‌ 
களையும்‌, வேண்டுகோள்களையும்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


பிரசாரம்‌ வலுவடைந்தது. 


உ 170 தேவமோகினி 


இரண்டு நாள்களுக்குப்‌ பிறகு ராஜசேகரனிடம்‌ ஒரு தகவல்‌ 
வந்தது. 

“இரவு எட்டு மணிக்குப்‌ பிறகு மூன்று பெண்மணிகள்‌ 
ஒன்றாகச்‌ சேர்ந்து சந்திரமோகன்‌ நிற்கும்‌ வார்டிலுள்ள வீடுகளில்‌ 
சென்று ஓட்டு சேகரிக்கிறார்கள்‌'. J 


சந்திரமோகனை எதிர்த்து நிற்பவர்‌, ராஜசேகரனின்‌ சகோதரி 
மகன்‌. அதனால்‌, அவர்களது பக்கத்தில்‌ பிரசாரம்‌ மிகவும்‌ 
வலிமையானதாக இருந்தது. இந்தச்‌ சூழ்நிலையில்தான்‌ 
மேற்குறிப்பிட்ட தகவல்‌ வந்து சேர்ந்தது. | 

“யார்‌ அந்தப்‌ பெண்கள்‌? ஒருவேளை அந்த டாக்டரோட 
பொண்ணும்‌ அவளோட சிநேகிதிகளுமா ?”- ராஜசேகரன்‌ தனது 
தம்பி நாராயணனிடம்‌ கேட்டார்‌. 


“அவங்க யாருமில்லேன்னு நம்பிக்கையான நம்ம ஆள்‌ 
சொல்றான்‌.” 


“அப்ப, அவங்க யார்‌?” 
“அதுதான்‌ தெரியலை! ஆனா, அந்தப்‌ பெண்களால வார்டில்‌ .. 
இருக்கிறவங்களை ரொம்பவும்‌ சுலபமா கவர முடிஞ்சிருக்கு !” 
“அப்படின்னா அது ஆபத்தாச்சே... கண்டிப்பா தடுத்தே 
ஆகணுமே?” 


“அது எப்படி சாத்தியம்‌? தேர்தல்‌ பிரசாரமாச்சே...” 


“அது எனக்குத்‌ தெரியாதா? ஒவ்வொண்ணுக்கும்‌ ஒவ்வொரு 
வழிமுறை இருக்கே... நம்ம தங்கப்பன்‌, ரங்கன்‌, இஸ்மாயில்‌ 
கூட இன்னும்‌ ரெண்டுபேர்‌. இவங்ககிட்ட வேன்‌ ஒண்ணை 
ஒப்படைச்சுட்டா வேலை முடியாதா? மிச்சத்தையெல்லாம்‌ அவங்க 
பாத்துப்பாங்க. கச்சிதமா வேலையை முமிச்சுட்டு, நம்ம 
பாழடைஞ்ச வீடு இருக்கே, அங்க எல்லாத்தையும்‌ புதைச்சுட 
வேண்டியதுதான்‌. ஈ, காக்காய்க்குத்‌ தெரியாம எல்லாம்‌. 
நடந்துடும்‌.”- ராஜசேகரன்‌ தனது திட்டத்தை வெளிப்படையாகவே 
சொன்னார்‌. 


171 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 

கள்ளச்சாராயம்‌ மற்றும்‌ போலி மதுவகைகளைப்‌ 
பத்திரப்‌ படுத்துவதற்காகவே ராஜசேகரன்‌ பாழடைந்த வீடு 
ஒன்றைப்‌. பராமரித்து வருகிறார்‌. பார்வைக்கு மிகவும்‌ 
சிதிலமடைந்தது போல்‌ தோன்றும்‌ அந்த பங்களாவுக்குள்‌ இப்படி 
இன்னும்‌ எத்தனையோ ரகசியங்கள்‌ ஒளிந்திருப்பது யாருக்குமே 
தெரியாது. 

அன்று இரவு ராஜசேகரனின்‌ குண்டர்படை எல்லாவிதமான 
முன்னேற்பாடுகளுடனும்‌ வேனில்‌ புறப்பட்டது. 

நகர எல்லையில்‌ அதிக ஆள்‌ நடமாட்டமில்லாத ஒரு 
பகுதிக்கு வேன்‌ வந்ததும்‌, சற்றுத்‌ தொலைவிலுள்ள ஒரு வீட்டின்‌ 
கேட்டைக்‌ கடந்து மூன்று பெண்கள்‌ வருவதை அவர்கள்‌ 
கவனித்தனர்‌. 

“ரங்கா, நீ ஒரு வேலை செய்யணும்‌...” தங்கப்பன்‌ 
சொன்னான்‌. 

“சொல்லுங்க... செஞ்சுடலாம்‌” ரங்கன்‌ எதற்கும்‌ தயாராக 
இருந்தான்‌. 

“இதோ இந்த போஸ்ட்டுலதான்‌ மொத்தத்‌ தெருவிளக்கோட 
ஃபியூஸாம்‌ இருக்கு. அடுத்த வீட்டுலேர்ந்து அவங்க தெருவுக்கு 
வர்றதுக்குள்ள தெருவிளக்கு எதுவும்‌ எரியக்கூடாது. ஃபியூஸைக்‌ 
கழற்றிடு. நாங்க எங்க வேலையைப்‌ பாத்துக்கறோம்‌." 

“சரி... அப்படியே செஞ்சுடுறேன்‌ ?" 

ரங்கன்‌ குறிப்பிட்ட அந்த போஸ்ட்டின்‌ கீழே இறங்க நின்று 
கொண்டான்‌. 


மூவரும்‌ நுழைந்த வீட்டிலிருந்து திரும்பியதற்கு 
அடையாளமாக கேட்‌ அடைபடுவது தெரிந்தது! 


22 


அந்த மூன்று பெண்களும்‌ ரோட்டை அடைந்தனர்‌. 
மாருதி வேன்‌ அவர்களுக்கு முன்னால்‌ வந்து சட்டென்று நின்றது. 
மறுவிநாடி தெருவிளக்குகள்‌ அணைந்தன. 


வேனின்‌ கதவுகள்‌ இழுத்து மூடப்படும்‌ சத்தம்‌ கேட்டது. 
அதைவிட அதிவேகத்தில்‌ வேன்‌ சீறிப்பாயவும்‌ செய்தது. 


மறுநாள்‌ பொழுது விடிந்தது. 


நகரத்திலிருந்து சற்றுத்‌ தள்ளி மேற்குப்புறத்தில்‌, அதிகமா 
வாகனங்கள்‌ பயணப்படாத சாலையில்‌ மாருதிவேன்‌ கடந்தது. 


i ரோட்டை ஒட்டியிருந்த காம்பெளண்டுச்‌ சுவரருகே உள்‌ 
பக்கமாக மாமரல்‌ ஒன்று இருந்தது. அதன்‌ பெரிய களையொன்று 
ரோட்டுப்‌ பக்கமாக வளைந்திருந்தது. அதன்‌ நிழலில்தான்‌ மாருதி 
வேன்‌ நின்றிருந்தது. 

நம்பர்பிளேட்‌ இல்லாத வேன்‌. 


பேப்பர்‌ போடும்‌ சைக்கிள்காரர்‌ ஒருவர்‌, வேனை நெருங்கி 
உள்புறம்‌ பார்த்தார்‌. 

வேனுக்குள்‌ நான்கு பேர்‌ தூங்குவது போல்‌ கிடந்தனர்‌. அதில்‌ 
ஒருவரின்‌ நிலை அவ்வளவு நல்லதல்ல என்று தோன்றவே, 
சைக்கிள்காரர்‌ அவரைத்‌ தட்டி எழுப்ப முயன்றார்‌. 

எழுப்ப முயன்றவர்‌ திடுக்கிட்டுப்‌ பின்னுக்கு நகர்ந்தார்‌. சைக்‌ 
றை விழாமல்‌ இருப்பதற்காக வேனின்‌ மேற்புறத்தை இறுக்கிப்‌. 

டித்தார்‌. 


_ படுத்திருந்த நபரின்‌ கழுத்திலிருந்து ரத்தம்‌ வடிந்து கொண்டு 
ருந்தது. அவரது சட்டையின்‌ பகுதிகள்‌ ரத்தத்தால்‌ நனைந்திருந்தன. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 173 6 


“என்ன இது!” பேப்பர்காரர்‌ தன்னையும்‌ மீறிக்‌ குரல்‌ 
எழுப்பினார்‌. 

அப்போது அந்தப்‌ பக்கமாக இரண்டு பேர்‌ வந்தனர்‌. 
பேப்பர்காரர்‌ அவர்களை அழைத்துத்‌ தகவல்‌ சொன்னார்‌. 

சற்று நேரத்துக்குள்‌ அங்கு ஒரு கூட்டமே கூடிவிட்டது. 

இதைப்‌ பயன்படுத்தி பேப்பர்‌ போடுபவர்‌ தனது வேலையைப்‌ 
பார்க்கக்‌ கிளம்பினார்‌. 

ஒரு சில நிமிடங்களுக்குள்‌ சேதி நகருக்குள்‌ பரவியது. போலீஸ்‌ 
ஜீப்‌ வந்தது. 

அவர்களது சோதனையில்‌ மற்றொரு விஷயமும்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது. 

நம்பர்‌ பிளேட்‌ இல்லாத மாருதி வேனுக்குள்‌ கிடந்திருந்த 
நான்கு பேரும்‌ இறந்துவிட்டிருந்தனர்‌! அவர்கள்‌ எல்லோரது 
கழுத்திலிருந்தும்‌ ரத்தம்‌ வடிந்திருந்தது. 

உடனேயே எஸ்‌.பி.க்குத்‌ தகவல்‌ தெரிவிக்கப்பட்டது. 

போலீஸ்‌ சூபரின்டெண்டெண்டின்‌ உத்தரவுப்படி போலீஸ்காரர்‌ 
ஒருவர்‌ மாருதிவேனைக்‌ இளப்பி அரசாங்க ஆஸ்பத்திரிக்குக்‌ 
கொண்டு போனார்‌. 

அங்கு போன பிறகுதான்‌ அவர்கள்‌ யாரென்று அடையாளம்‌ 
காணப்பட்டனர்‌. நகரின்‌ முக்கியமான, பிடிபடாத பயங்கர கிரிமி 
னல்‌ குற்றவாளிகள்‌ அவர்கள்‌. அவர்களுக்கு நேர்ந்த மரணத்தின்‌ 
காரணம்‌ நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது! 

போஸ்ட்மார்ட்டம்‌ நடத்தியபோது அவர்களது உடம்பில்‌ ஒரு 
பொட்டு ரத்தம்கூட இல்லை என்பது தெளிவானது. ஆனால்‌, 
அவர்களது கழுத்துக்‌ காயத்தின்‌ மூலமாக அவ்வளவு ரத்தமும்‌ 
வெளியேறவில்லை என்றும்‌ டாக்டர்கள்‌ கூறினார்கள்‌. 

அவர்களது கழுத்துக்‌ காயங்கள்‌ ஆயுதங்களால்‌ 
உண்டாக்கப்பட்டவையும்‌ அல்ல; கூர்மையான பற்கள்‌ ஆழ்ந்து 


உ 174 


இறங்கியதனால்‌ ஏற்பட்ட காயங்களாக அவை இருக்கலாம்‌ 


ஏதோ பிசாசுகள்‌ அவர்களைக்‌ கொன்று போட்டதாகச்‌ செய்தி 
சொன்னது; .ஒரு பத்திரிகை மேலும்‌ ஒருபடி முன்னேறி, 
டிராகுலாவிடம்‌ அகப்பட்டவர்கள்‌' என்றே அவர்களை 
குறிப்பிட்டது. 


“ ராஜசேகரனுக்குத்‌ தகவல்‌ போனது. முதலில்‌ அவர்‌ அந்தச்‌ 
ம அங்கித்‌ நம்ப மறுத்தார்‌. காரணம்‌, அந்த அளவுக்கும்‌ 
பயங்கரமான-அவர்களைக்‌ கொல்ல அந்த நகரத்தில்‌ மட்டுமல்‌6 
அண்டர்வேள்டிலும்‌ யாருமே இல்லை என்பது அவரது நம்பிக்கை. 


அந்த ஒவ்வொரு குற்றவாளியும்‌ குறைந்த பட்சம்‌ பதினைந்து i 
கொலைகளுக்குக்‌ குறையாமல்‌ செய்திருப்பவன்‌! இப்படி 
பட்டவர்களை யாராவது கடித்தே கொன்றுவிட முடியுமா என்ன 7 

“என்ன நாராயணா, இதுக்கெல்லாம்‌ காரணம்‌ என்ன 7 


பின்னணியில யார்‌ இருக்காங்க? ஏதாவது தோணுதா?" 
ராஜசேகரன்‌ கேட்டார்‌. 


“ஒருவேளை மாந்திரீக வேலை ஏதாவது நடந்திருக்குமோ 
நாராயணன்‌ புதிதாக ஒரு சந்தேகத்தைக்‌ கிளப்பினான்‌. 


ர “நடந்ததையெல்லாம்‌ பொருத்திப்‌ பாத்தா அப்படியும்‌. 
நடந்திருக்கலாம்னுதான்‌ தோணுது”-ராஜசேகரன்‌ கூறினார்‌. 

“பத்ரன்‌ நம்பூதரியை வரவழைச்சா என்ன?” நாராயணன்‌ 
யோசனை சொன்னான்‌. 


“அப்ப முதல்ல அதைச்‌ செய்‌. ஏதாவ, ர்மானத்துக 
ற து ஒரு தீர்மானத்து: 


தேவமோகினி. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 6 175 6 


உடனே நாராயணன்‌ சந்திரமோகனின்‌ பங்களாவுக்குச்‌ 
சென்றான்‌. நல்லவேளையாக அவர்‌ வீட்டில்‌ இல்லை. பத்ரன்‌ 
நம்பூதிரியை அழைத்துக்‌ கொண்டு வந்தான்‌. 

“நீந்த சொன்னதையெல்லாம்‌ வெச்சுப்‌ பாத்தா ஏதோ 
மாயாஜாலம்‌ நடந்திருக்கிற மாதிரிதான்‌ தெரியுது!” பத்ரன்‌ 
சொன்னார்‌. 


“அப்ப அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. சாயந்தர 
நேரத்துக்குப்‌ பிறகு மூணு பொம்பளைங்க ஓட்டு சேகரிக்கப்‌ 
போறாங்க. அவங்களை மிரட்டத்தான்‌ இவங்களை அனுப்பி 
வெச்சேன்‌. இப்ப அவனுங்க தோத்துப்‌ போயிட்டானுங்க. நேத்துக்‌ 
காலையில இருந்து என்னோட மாருதிவேன்‌ காணாமப்‌ 
போயிருக்குன்னு போலீஸில புகார்‌ செஞ்சிருக்கேன்‌” ராஜசேகரன்‌ 
ஒரே மூச்சில்‌ பேசினார்‌. 


“இங்க எனக்கு ஒரு அறை தேவைப்படுது. சோழி போட்டுப்‌ 
பார்க்கத்தான்‌. நீங்க சொல்ற மூணு பொம்பளைங்க எங்கேருந்து 
வர்றவங்கன்னு கண்டுபிடிக்கலாம்‌!” பத்ரன்‌ சொன்னார்‌. 

“அப்படியானா ரெண்டாவது மாடியில உங்களுக்கு ஏத்த 
ஒரு ரூம்‌ இருக்கு'-ராஜசேகரன்‌ சொன்னார்‌. 

“சரி, நான்‌ போய்‌ என்‌ வேலையை ஆரம்பிக்கிறேன்‌.” பத்ரன்‌ 
உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தார்‌. 

உடனேயே வேறோர்‌ அறைக்குள்‌ நுழைந்த பத்ரன்‌, அங்கு 
அவர்‌ பத்திரப்படுத்தி வைத்திருந்த சோழிகள்‌ மற்றும்‌ 
ராசிப்பலகையை எடுத்துக்‌ கொண்டு மேல்‌ மாடிக்கு விரைந்தார்‌. 

வேனுக்குள்‌ நான்கு பேர்‌ கழுத்துக்‌ காயம்பட்டு இறந்துபோன 
செய்தி நகரையே பரபரப்பில்‌ ஆழ்த்தி விட்டிருந்தது. 

சந்திரமோகன்‌ மாலை நேரமானபோது தனது பங்களாவுக்குத்‌ 
இரும்பிவந்தார்‌. அவருடன்‌ வேறு சிலரும்‌ வந்திருந்தனர்‌. 


உ 176 தேவமோகினி 
“இறந்துபோன குண்டர்கள்‌ நாலுபேரும்‌ நாராயணனோட 
நண்பர்கள்னு கேள்விப்பட்டேன்‌.” உடன்‌ வந்தவர்களில்‌ ஒருவர்‌ 
சொன்னார்‌. 


“உங்களுக்கு இந்தத்‌ தகவல்‌ எப்படிக்‌ கிடைச்சது?" 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


“அவங்கள்ல ரெண்டுபேர்‌ மநாராயணன்கூட ஜீப்புல போறதை 
எத்தனையோ தடவை நானே பாத்திருக்கேன்‌ !” 


“ஆனா, அந்த நாலுபேருமே பயங்கரமான கிரிமினல்கள்னு 


போலீஸ்‌ சொல்லுது. அப்படிப்பட்டவங்களைக்‌ கொல்ற அளவுக்கு 
இந்த ஊர்ல யார்‌ இருக்காங்க?” ஜோசப்‌ கேட்டார்‌. 


இந்த ஜோசப்‌, சந்திரமோகனுக்காகத்‌ தேர்தல்‌ வேலை 
செய்பவர்‌. 


“எல்லாரும்‌ இதே கேள்வியைத்தான்‌ கேக்குறாங்க. அப்புறம்‌ 


நம்ம பக்கத்துலயிருந்து இப்படியொரு யோசனையே புறப்படாது! 
அப்படிப்பட்ட ஆளுங்க யாரும்‌ நம்மகிட்டக்‌ கிடையாதுங்கிறதும்‌ 
உண்மை” என்ற கிருஷ்ணசாமி, சிகரெட்‌ ஒன்றைப்‌ பற்ற வைத்துக்‌ 
கொண்டார்‌. 


இரவுச்‌ சாப்பாட்டை முடித்துக்‌ கொண்டு ஒவ்வொருவராக 
விடைபெற்றுச்‌ சென்றபோது இரவு ஒன்பது மணிக்கு 
மேலாகிவிட்டது. 

சந்திரமோகன்‌ மட்டும்‌ மீதமானார்‌. 

“பத்ரன்‌ திருமேனி எங்கே போனார்‌?” சந்திரமோகன்‌, 
பாரதியம்மாவிடம்‌ விசாரித்தார்‌. 

“சாயந்திர நேரத்துல கிளம்பிப்‌ போனார்‌. எங்கிட்ட அவர்‌ 
எதுவும்‌ சொல்லலை” அவள்‌ பதிலளித்தாள்‌. 


அந்த பங்களாவுக்கு வந்த பிறகு இப்போதுதான்‌ 
முதன்முறையாக அவர்‌ இப்படி வெளியே போயிருக்கிறார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 
சந்திரமோகன்‌ மாடிப்படிகளில்‌ ஏறினார்‌. 


படுக்கையறைக்குள்‌ நுழையப்‌ போனபோது வாசலில்‌ 
தேவயானி நின்று கொண்டிருந்தாள்‌. 

“என்ன தேவயானி... எப்படி இருக்கிற? ஏதாவது சேதி 
உண்டா? இந்தத்‌ தேர்தல்ல நான்‌ ஜெயிச்‌ சுடுவேனா ?'' 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“கண்டிப்பா ஜெயிப்பிங்க!” அவள்‌ பதிலளித்தாள்‌. 

“எப்படி அவ்வளவு உறுதியாச்‌ சொல்ற? இந்த ஊர்‌ 
ஜனங்களைப்‌ பத்தி உனக்கு என்ன தெரியும்‌ தேவயானி?” 

“நல்ல கேள்வி! இந்த ஊரோட ஒவ்வொரு மூலைமுடுக்கும்‌ 
எனக்கு நல்லாவே தெரியும்‌.” 

“தேவயானி, ஒரு சேதி தெரியுமா? நேத்து ராத்திரியில... ஒரு 
மாருதி வேனுக்குள்ள நாலு குற்றவாளிங்க பிணமாக்‌ கிடந்தாங்க...” 

“எனக்கு இது முன்னாடியே தெரியுமே!" மிகவும்‌ 
சாதாரணமாக அவள்‌ பதிலளித்தாள்‌. 


“எப்படித்‌ தெரியும்‌ ?””-சந்திரமோகன்‌ ஆச்சரியத்துடன்‌ 
கேட்டார்‌. 

“எப்படின்னு கேட்டிங்க இல்லையா... வாங்க நான்‌ 
காட்டுறேன்‌.” அவள்‌ திரும்பி நடக்கத்‌ தொடங்கினாள்‌. 

விக்கிரகங்களைப்‌ பத்திரப்படுத்தியிருந்த பகுதியை நோக்கி 
அவள்‌ நடந்தாள்‌. 

குறிப்பிட்ட வாசலை அடைந்ததும்‌ அவள்‌ நின்றாள்‌. 

அப்போது சிற்ப வேலைப்பாடுகள்‌ நிறைந்த அதன்‌ பெரிய 
கதவு ஒருவித முனகலுடன்‌ உள்வாங்கித்‌ திறந்து கொண்டது. 

சுவரோடு ஒட்டினாற்‌ போல்‌ வைத்திருந்த நிலவிளக்கில்‌ ஒரு 
திரி மட்டும்‌ எரிந்து கொண்டிருந்தது. ஆனால்‌, அந்த ஒரு திரியே 
அந்த அறை முழுவதுக்கும்‌ போதுமான வெளிச்சத்தைக்‌ கொடுத்தது. 


உ 178 தேவமோகினி 


“உள்ள வாங்க!” தேவயானி அந்த அறைக்குள்‌ நுழைந்தாள்‌. 

நேராக நிலவிளக்கை நெருங்கினாள்‌. அந்த விளக்கின்‌ வலது 
புறத்தில்தான்‌ ஒரே அளவிலான மூன்று பெண்மணிகளின்‌ 
இலைகள்‌ இருந்தன. 

அன்றொரு நாள்‌ வாசந்தியைத்‌ தாக்க முயன்ற சிலைகள்‌! 

“இதைப்‌ பாத்திங்களா? இதோட உதடுகளைப்‌ பாருங்க...” 
அவள்‌ விரலால்‌ சுட்டிக்‌ காட்டினாள்‌. 

சந்திரமோகன்‌ நிலவிளக்கின்‌ வெளிச்சத்தில்‌ அந்த மோகினி 
சிலைகளின்‌ முகங்களைப்‌ பார்த்தார்‌. . 

“என்ன... “என்ன இது!” அவர்‌ அப்படியே அசைவற்றுப்‌ 
போனார்‌. 

அவற்றின்‌ உதடுகளில்‌ ரத்தம்‌ அப்பியது போல்‌ 
ஓட்டியிருந்தன ! | 

உதடுகளின்‌ இருபுறங்களிலும்‌ கூர்மையான நீண்ட பற்கள்‌... 
அதன்‌ முனைப்பகுதிகள்‌ வேளிப்புறமாகத்‌ துருத்திக்‌ 
கொண்டிருந்தன. 

அசைந்து கொண்டிருக்கும்‌ இபஒளியில்‌ அது பயங்கரமான 
ஒரு காட்சியாக இருந்தது. 

“எனக்கு ஒண்ணுமே புரியலையே?" சந்திரமோகன்‌ 
ஆற்றாமையுடன்‌ பேசினார்‌. 

“நான்‌ சொல்நேன்‌. இவங்கதான்‌ வேன்ல இருந்தவங்களை 
அந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்க. ரொம்ப நாள்‌ தாகத்தைத்‌ 
தத்துக்கிட்டாங்கன்னு நெனைக்கிறேன்‌. பாவம்‌... அப்பாவிச்‌ 
சிலைகள்‌” தேவயானி அதில்‌ ஒன்றின்‌ தலையை வருடினாள்‌. 

அப்போது அந்தச்‌ இலையின்‌ கண்கள்‌ மேற்புறமாக 
அசைந்தது போல்‌ சந்திரமோகனுக்குத்‌ தோன்றியது. : 

சந்தேகத்துடன்‌ பார்த்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 179 6 


அவர்‌ ஏகத்துக்குக்‌ குழம்பியிருந்தார்‌. 

தேவயானி சொல்வதை நம்பாமல்‌ ஒதுக்கித்‌ தள்ளவும்‌ 
அவரால்‌ முடியவில்லை. 

“இவங்கள்லாம்‌ உங்களுக்காக வேலை செய்யப்‌ போனவங்க. 
இவங்களுக்கு தொல்லை கொடுக்க வந்தா சுலபத்துல விட்டுட 
முடியுமா?” தேவயானி கேட்டாள்‌. 

“நீயும்‌ இவங்களோடப்‌ போயிருந்தியா தேவயானி?” 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“இல்லை... நான்‌ இவங்களை வழியனுப்பி வெச்சேன்‌... 
அவ்வளவுதான்‌. அதுக்குப்‌ பிறகு கொஞ்சத்‌ தொலைவில நான்‌ 
இவங்களைப்‌ பின்தொடர்ந்தேன்‌.” 

“சரி... வா, நாம புறப்படலாம்‌” சந்திரமோகன்‌ அவளது 
தோளில்‌ கை வைத்தார்‌. 

உடையற்ற அவளது தோளில்‌ அவரது கைப்பகுதி பதிந்ததும்‌, 
அவள்‌ தனது வலது கன்னத்தை அதன்‌ மீது வைத்து அழுத்தினாள்‌. 

“தேவயானீ....” திடுமென்று ஓர்‌ ஆண்குரல்‌ இடிபோல்‌ 
முழங்கியது! 


23 


குரல்‌ வந்த திசையை, நோக்கி அவர்கள்‌ இருவரும்‌ ஏக 
காலத்தில்‌ திரும்பினார்கள்‌. 

அங்கு பிரம்மானந்தன்‌ நின்று கொண்டிருந்தார்‌-நரைத்த 
ரோமங்கள்‌ நிறைந்த முகத்துடன்‌. 

நரைத்த புருவக்கொடிகளின்‌ ழே வெந்து ஜொலிக்கும்‌ 
கண்கள்‌! 


உ 180 தேவமோகினி 


அவரைக்‌ கண்டவுடன்‌ தேவயானி, சந்திரமோகனிடமிருந்து 
சற்று விலகி நின்றாள்‌. 


- “நீங்க ரெண்டுபேரும்‌ உலகத்தையே மறக்குறீங்க. பத்ரன்‌ 
இப்போ அங்க பிரஸ்னம்‌ வெச்சுட்டிருக்கார்‌. அதில்‌ நிறைய 
உண்மைகள்‌ வெளிப்படும்‌. உடனே, அவங்க வேறொரு நபரைக்‌ 
கொண்டு வருவாங்க. கபாலிங்கிற மகாமாந்திரீகனை ! நூத்தியோரு 
யானைகளை ரத்த சாமுண்டீஸ்வரிக்குப்‌ பலி கொடுத்து 
மரணத்தையே வெற்றி கண்டவன்‌. இப்போது நாலாவது 
ஜென்மத்தில்‌ ஒரு நரபோஜி (நரமாமிசம்‌ சாப்பிடுபவன்‌)யின்‌ 
உடம்புக்குள்‌ கூடுவிட்டுக்‌ கூடுமாறி மலை உச்சியில்‌ வசிக்கும்‌ 
ஒரு பிசாசைக்‌ கொண்டு வரப்போகிறார்கள்‌.” பிரம்மானந்தன்‌ 
இதைச்‌ சொல்லும்போது அவரது முகத்தில்‌ பல்வேறு 
உணர்ச்சிகள்‌ மாறிமாறி அலையடித்தன. 


“இதெல்லாம்‌ உங்களுக்கு எப்படித்‌ தெரிந்தது?” தேவயானி 
கேட்டாள்‌. 


“ஞானக்கண்ணால அறிந்தேன்‌. இது தொடர்பா 
மேற்கொண்டு கேள்விகள்‌ எதுவும்‌ கேட்கக்‌ கூடாது! அதனால்‌ 
சந்திரமோகன்‌ முதலில்‌ சக்கி பெறட்டும்‌. அதற்கான ஒரே வழி 
அம்பிகாதேவியுடன்‌ கூடி அவளைத்‌ தோல்வியடையச்‌ 
செய்வதுதான்‌!” என்று சொன்ன பிரம்மானந்தன்‌ உடனேயே 
இருளுக்குள்‌ மறையவும்‌ செய்தார்‌. 


அதைக்‌ கேட்ட தேவயானி, மெளனமான சம்மதத்துடன்‌ 
அவரிடமிருந்து விலக நின்றாள்‌. 


சந்திரமோகன்‌ பங்களாவிலிருந்து வெளியேறினார்‌. 


கோயில்‌ கோபுரம்வரை தேவயானி அவரைப்‌ பின்‌ 
தொடர்ந்தாள்‌. 


“எச்சரிக்கையா நடந்துக்கங்க!” தேவயானி நினைவூட்டினாள்‌. 


சந்திரமோகன்‌ மலையடிவாரத்திலுள்ள கோயிலை 
அடைந்தபோது, யாரோ அங்கு நிற்பது போல்‌ தோன்றியது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 1816 


ஒரு சிலையைப்‌ போல்‌ அசைவற்று நிற்பது யார்‌ என்பதைத்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ ஆவலுடனும்‌, எதிர்பார்ப்புடனும்‌ சந்திரமோகன்‌ 
பாதையின்‌ ஓரத்தில்‌ சற்று ஒதுங்கி நின்றார்‌. 

“யாரது?” எந்தவிதமான எதிர்நடவடிக்கையும்‌ இல்லாததால்‌ 
கடைசியில்‌ சந்திரமோகனே கேட்டார்‌. 4 

“நான்‌ உன்னைத்தான்‌ தேடி வந்திருக்கேன்‌. என்னை வெற்றி 
கண்டபிறகுதான்‌, கோயிலுக்குள்ள நீ நுழைய முடியும்‌,” அந்த 
உருவம்‌ பதிலளித்தது. 

அதைக்‌ காதில்‌ வாங்கிய சந்திரமோகன்‌ ஒரு கணம்‌ தயங்கினார்‌. 

“உனக்கும்‌ எனக்கும்‌ என்ன தொடர்பு? நான்‌ எதுக்காக 
உன்னை வெற்றி கொள்ளணும்‌? இப்பத்தான்‌ முதல்‌ தடவையா 
நாம சந்திக்கிறோம்‌.” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“அது உண்மை இல்லை! நான்‌ கடந்த சில நாள்களா 
உன்னைக்‌ கவனித்து வருகிறேன்‌. நீ அவளோட கூடி சக்தி 
பெறலாம்னுதானே வந்திருக்கிறே? நானும்‌ அப்படி வந்தவன்தான்‌ ! 
ஆனா, இப்ப அவளோட வேலைக்காரனா இருக்கேன்‌.” 

“ஓகோ... அதுதான்‌ விஷயமா? நான்‌ அப்படிப்பட்ட ஒரு 
வேலைக்காரனா மாற விரும்பலை, அதனால... வெளியில வா... 
நாம மோதியே பார்த்துடலாம்‌.” சந்திரமோகன்‌ அவனைச்‌ 
சவாலுக்கு அழைத்தார்‌. 

வெளிநாட்டில்‌ வசித்தபோது கற்றுக்கொண்ட கராத்தே 
வித்தை அவருக்குத்‌ தைரியம்‌ அளித்தது. கராத்தேயில்‌ தேர்ந்தவர்‌ 
சந்திரமோகன்‌. 

நிழல்போல்‌ தென்பட்ட அந்த உருவம்‌ ஒரே தாவலில்‌ 
சந்திரமோகனை நெருங்கியது. 

இந்த எதிர்பாராத பாய்ச்சலால்‌ சந்திரமோகனால்‌ எதுவும்‌ 
செய்ய முடியவில்லை. அதற்குள்‌ அந்த உருவம்‌ சந்தரமோகனை 


ஓ 182 தேவமோகினி 


மேற்புறமாக உயர்த்த முயற்சி செய்தது. ஆனால்‌, சந்திரமோகன்‌ 
தரையில்‌ உறுதியாக நின்றிருந்தார்‌. 

ஒரு பரிசோதனை என்ற முறையில்‌ அதிக வலுவுடன்‌ 
காலைத்‌ தரையில்‌ அழுத்தி ஊன்றியபடி நின்றார்‌. 

“அப்ப நீ அசையமாட்டே...” அந்த உருவம்‌ மறுபடியும்‌ தனது 
முழுபலத்தையும்‌ வெளிப்படுத்தி முயற்சித்தது. அப்போதும்‌ 
சந்திரமோகனை அசைக்க முடியவில்லை. 

எங்கிருந்தோ புதிதாகச்‌ சக்தி பெற்றவர்‌ போல்‌ சந்திரமோகன்‌ 
உறுதியாக நின்றார்‌. 

“நீ அந்த அளவுக்குத்‌ தைரியசாலியா?” என்று கேட்ட அந்த 
உருவம்‌, தன்‌ இரு கைகளாலும்‌ அவரைச்‌ சுற்றி வளைத்துத்‌ 
தூக்கி எறிய முயன்றது. 

அப்போதும்‌ சந்திரமோகன்‌ அசையாமல்‌, தரையிலிருந்து 
மேலுயர்ந்த ஒரு பாறை மாதிரி நின்றார்‌. 

“இனிமேல்‌ நான்‌ முயற்சி. செய்து பார்த்தால்‌ என்ன?” | 
சந்திரமோகன்‌ நினைத்தார்‌. 

மறுவிநாடி சந்திரமோகன்‌ ஓர்‌ எட்டு பின்னுக்கு நகர்ந்து அந்த 
உருவத்தின்‌ இரு கைகளையும்‌ பிடித்து ஒரு சுழற்றுச்‌ சுழற்றினார்‌. 

தரையிலிருந்து எழும்பிய அந்த உருவம்‌, சந்திமோகனைச்‌ 
சுற்றி வந்தது. அப்போதே சந்திரமோகனுக்குள்‌ தன்னம்பிக்கை 
அதிகரித்தாற்‌ போலிருந்தது. 

சுழற்சியை நிறுத்தாமல்‌ நாலைந்து முறை தொடர்ந்தவர்‌, 
கடைசியில்‌ எதிராளியை மேற்புறமாக வீசியெறிந்தார்‌. . 

அருகிலிருந்த மரத்தின்‌ களைகள்‌ சில உடைந்து நொறுங்கும்‌ | 
சத்தம்‌ கேட்டது. கூடவே மரக்கிளை ஒன்று உடைந்து தரையில்‌ 
விழவும்‌ செய்தது. 


183 6 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 
ஒரு தடவை சுற்றுமுற்றும்‌ பார்த்த சந்திரமோகன்‌ 
கோயிலுக்குள்‌ நுழைந்து, வாசலைக்‌ கடந்தார்‌. 

அங்கு அம்பிகாதேவி நின்று கொண்டிருந்தாள்‌. 

அவளது முகத்தில்‌ வழக்கமாகத்‌ தென்படும்‌ பளபளப்பு 
அப்போது கட்டுப்படவில்லை. 

“நீங்க இன்னிக்கு வரமாட்டீங்கன்னு நெனைச்‌ சன்‌!” அவள்‌ 
சொன்னாள்‌. 

“அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம்‌ இருக்கணுமே?” 
அம்பிகாதேவியின்‌ தோளில்‌ கை வைத்தபடி சந்திரமோகன்‌ 
கேட்டார்‌. 

“ஏன்‌ மேல உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு குறைஞ்சு 
போச்சுன்னு நெனைச்சேன்‌...” அவள்‌ பதிலளித்தாள்‌. 

“இல்லை... அதுக்கு ஒருபோதும்‌ சாத்தியமில்லை! சூரிய 
சந்திரன்கள்‌ உதிக்காமல்‌ போனால்‌ ஒருவேளை நான்‌ மறக்கலாம்‌. 
உண்மையைச்‌ சொன்னா, அம்பிகாதேவி இல்லாத ஒரு ராத்திரி 
யைக்‌ கூட என்னால்‌ கற்பனை செய்ய முடியலை,” அவளைத்‌ 
தன்பக்கமாக இழுத்து அணைத்துக்‌ கொண்டு முன்‌ பக்கமாக நடந்தார்‌. 

சந்தனம்‌ மணக்கும்‌ அம்பிகாதேவியின்‌ படுக்கை அறைக்குள்‌ 
அவர்கள்‌ நுழைந்தனர்‌. 

பட்டு நாலிழைகள்‌ மேலெமும்பி நிற்கும்‌ மெத்தென்ற 
படுக்கை மீது அமர்ந்தனர்‌. 

அவளது சந்தனநிற மேனியை மறைத்திருந்த சன்னமான 
சல்லாத்‌ துணி உடலிலிருந்து நழுவியது. 

இளமை பொங்கிப்‌ பிரவகிக்கும்‌ அவளது உடலிலிருந்து 
தாமரைப்பூவின்‌ மணம்‌ உயர்ந்தது. 

அதன்‌ போதையில்‌ உன்மத்தனான சந்திரமோகனின்‌ முகம்‌ 
அம்பிகாதேவியின்‌ தோளில்‌ பதிந்தது. 


© 184 


தேவமோகினி 


அவரைத்‌ தனது உடலிலிருந்து அகற்ற அம்பிகாதேவி (யற்‌ 
செய்து கொண்டிருந்தாள்‌. க்‌ கால்‌ 


கொண்டிருந்தாள்‌. நிலை 
விரைவிலேயே தான்‌ ஒரு 
என்பதும்‌, அவரிடம்‌ தோல்வியை ஒப்புக்‌ 
வேண்டியிருக்‌ 

ஆனால்‌, 
புரியவில்லை. 

நாள்‌ செல்லச்‌ செல்ல 
சக்தியும்‌, கவர்ச்சியும்‌ அதிக 
தோன்றியது. 


அவரை எப்படித்‌ தவிர்ப்பது என்பது அவளுக்குப்‌ 


அவரிடம்‌ ஏதோ ஒரு புதுவிதமான 
ரித்து வருவதாகக்கூட அவளுக்குத்‌ 


“உக்காருங்க... நான்‌ உடனேயே வந்துடறேன்‌.” 


அவளது நோக்கம்‌ என்ன என்பை i 
சந்திரமோகன்‌ காத்திருந்தார்‌. hi 


அவளது உடலில்‌ நகைகளைத்‌ தவிர வே i ‘ 
இருக்கவில்லை. கோது 

சற்று நேரத்துக்குள்‌ அவள்‌ திரும்பி வந்தாள்‌. 

அவளது கையில்‌ பழங்காலப்‌ பாணியிலமைந்த ஒரு 
கலாவும்‌, வைரத்தில்‌ வடித்தெடுத்தது போன்‌, i i 
இஞ்‌ து ற ஒரு தம்ளரும்‌ 


“என்ன இது?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 185 6 
இளஞ்சிவப்பு நிறத்திலான ஒரு திரவமாக இருந்தது அது. 
கள்ளின்‌ மணம்‌ அதிலிருந்து உயர்ந்தது. 


சந்திரமோகன்‌ சட்டென்று அவளிடமிருந்து மதுக்‌ 
கூஜாவையும்‌, தம்ளரையும்‌ வாங்கி, தம்ளரில்‌ நிறைத்து அவளிடம்‌ 
நீட்டினார்‌. ்‌ 


“எனக்கு வேண்டாம்‌... பெண்கள்‌ குடிக்கிறது வழக்கமில்லை” 
அவள்‌ சொன்னாள்‌. 

“அப்படின்னு யார்‌ சொன்னது? அது மட்டுமில்லாம, 
எப்பவுமே இதை ஒருத்தர்‌ மட்டுமே சாப்பிடக்கூடாது. அதனால, 
எனக்குத்‌ துணையா ஒரு மிடறாவது குடி... அது போதும்‌” 
சந்திரமோகன்‌ வற்புறுத்தினார்‌. 

பிறகு மதுரசம்‌ நிரம்பிய தம்ளரை அவளது உதடுகளுக்கு 
அருகில்‌ கொண்டு போனார்‌. 

அவளால்‌ தட்டிக்கழிக்க முடியவில்லை! 

தம்ளரிலிருந்த மதுவில்‌ கால்‌ பகுதியை அவள்‌ குடித்தாள்‌. 

“இன்னும்‌ கொஞ்சம்‌..." அவர்‌ உரிமையுடன்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 

அதற்கு இணங்கினாள்‌. தம்ளரில்‌ மீதமுள்ள மதுவை 
சந்திரமோகன்‌ குடித்தார்‌. 

அவள்‌ சொன்னது உண்மைதான்‌. அமிர்தத்தின்‌ இளமைப்‌ 
பொலிவு அதில்‌ தென்பட்டது. 


அவரது கைகள்‌ அதன்‌ பிறகு அவளைச்‌ சுற்றி வளைத்த 
போது அவள்‌ தடை ஏதும்‌ சொல்லவில்லை. 


அவரது வெப்பமான மூச்சுக்காற்று அவளது கழுத்தில்‌ 
குறிப்பிட்ட இடைவெளிகளுடன்‌ பாய்ந்து கொண்டிருந்தது. 

அவள்‌, அவரது கைகளில்‌ ஆனந்தத்தின்‌ உச்சியில்‌ துடித்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அதற்கு அடையாளமாக அவளது உதடுகளி 


உ 186 


லிருந்து அர்த்தமில்லாத பிதற்றல்‌ வார்த்தைகள்‌ ஏதேதோ உதிர்ந்து 
கொண்டிருந்தன. 


அவள்‌ உற்சாகத்தின்‌ உச்‌ சியில்‌ இளைத்திருந்தாள்‌. 


அதே நேரம்‌ ராஜசேகரனின்‌ பங்களாவில்‌ பத்ரன்‌, 


நாராயணனிடம்‌ கபாலி என்ற மந்திரவாதியைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌. 
கொண்டிருந்தார்‌. 
“அப்ப, நாளைக்கே அவரைப்‌ போய்ப்‌ பார்த்துவிட 
வேண்டியதுதான்‌.” ராஜசேகரன்‌ உறுதியான குரலில்‌ பேசினார்‌. 
“அவரு... கிழக்குத்‌ திசையில்‌ இருக்கிற மலையில, ஏதே. 
ஒரு குகையில இருக்காரே?” பத்ரன்‌ இழுத்தார்‌. | 


“திருமேனிக்கு அவரைத்‌ தெரியுமில்லையா?” நார ரயணன்‌. 
கேட்டான்‌. 


“தெரியும்‌... நான்‌ ரெண்டு வருஷம்‌ அவரோட 
இருந்திருக்கேன்‌.” பத்ரன்‌ குறிப்பிட்டார்‌. 


“இந்த இடத்துக்கு அவர்‌ வருவாரா?” 


“மாட்டார்‌! அவரும்‌ அவர்கூட இருக்குற சில உயிர்களும்‌ 
அந்த இடத்தைவிட்டு எங்கேயும்‌ போக மாட்டாங்க!” 


“உயிர்களா?” நாராயணன்‌ சந்தேகத்‌ துடன்‌ கேட்டான்‌. 


“ஆமாம்‌! ஒரு ராஜநாகம்‌, ஒரு கரடி - இந்த ரெண்டுமே 
எப்பவும்‌ அவர்‌ கூடவே இருக்கும்‌. கடுமையான விஷமுள்ள அந்த 
ராஜநாகம்‌, முப்பதடி தொலைவுல இருக்குற எந்த ஒண்ணையும்‌ 
சட்டுன்னு பாஞ்சு கொத்துற அளவுக்கு வேகமானது. அதே: 
மாதிரிதான்‌ அந்தக்‌ கரடியும்‌. அவர்‌ ஒரு சைகை செஞ்சா, அடுத்த 
நிமிஷம்‌ எதிராளியோட முகத்தையே தனியா பிய்ச்சு எடுத்துடும்‌ 1" 

பத்ரன்‌ விவரிப்பதைக்‌ கேட்டதும்‌ ராஜசேகரன்‌ உண்மையில்‌ 
பயந்தே போனார்‌. 


தேவமோகினி . 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ | சிவன்‌ 187 © 

“அதுங்களைத்‌ துப்பாக்கியால சுட முயற்சி பண்ணினா, 
அதையெல்லாம்‌ கண்காணிக்க மரக்கிளைகள்ல வேறு சில 
விலங்குகளும்‌ இருக்கு.” 

“அப்ப, நாளைக்கே அந்த இடத்துக்குக்‌ இளம்புங்க. 
விஷயத்தை விளக்கிச்‌ சொல்லுங்க. தேவையானதை அவர்‌ 
அங்கிருந்தபடியே செஞ்சுப்பார்‌ இல்லையா?” நாராயணன்‌ 
விசாரித்தான்‌. 

“அதுக்காகத்தானே அவரைத்‌ தேடிப்‌ போறோம்‌... 
அதையெல்லாம்‌ அவர்‌ பார்த்துப்பார்‌!” பத்ரன்‌ உறுதியளித்தார்‌. 

மறுநாள்‌ காலையில்‌ பத்ரன்‌ பயணம்‌ புறப்பட்டார்‌. 

மலை உச்சியிலிருந்த பாறை இடுக்கை அடைந்தபோது 
மாலை நேரமாகிவிட்டது. 

“பத்ரா...” மரக்கிளையில்‌ இருந்த வெளவால்‌ ஒன்று குரல்‌ 
கொடுத்தது. 

பத்ரன்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌... 


பக்‌ 


மாம்‌... சந்தேகமே இல்லை. வெளவால்தான்‌ 
அழைக்கிறது. இருள்‌ நிறைந்த ஒரு மரத்தின்‌ கிளைகள்‌ ஒன்றில்‌, 
கால்களால்‌ கெளவிப்‌ பிடித்தபடி அது! தொங்கிக்‌ கொண்டிருக்கிறது. 
பத்ரன்‌ அதன்‌ அருகே சென்று ஊன்றிப்‌ பார்த்தார்‌. அதன்‌ 
தலை மிகவும்‌ விசித்திரமானதாகத்‌ தென்பட்டது. பார்வைக்கு 
அது ஒரு மனிதனின்‌ தலை போலவே இருந்தது. 
“என்ன... நீ என்னை அடியோடு மறந்து விட்டாயா?” 
வெளவால்‌ அவரைப்‌ பார்த்துக்‌ கேட்டது. 


188 
தேவமோகினி . 


அந்தக்‌ குரலைக்‌ கேட்ட தும்‌ 


பத்ரனுக்‌ ரென்‌ 
அடையாளம்‌ தெரிந்துவிட்டது. னுக்கு அது யாரென்று 


ப ஒரு னல்‌! வனதுர்க்காவுக்கு, ஒரு காட்டாட்டைப்‌ பலியிடும்‌ 
பாது எதிர்பாராமல்‌ அந்தக்‌ கத்தி தவறுதலாக ௨ வி ர்‌ 
நெற்றியில்‌ பட்டது. க்கப்‌ பப்ஸ்‌ 
மரணம்‌ நிச்சயமாகிவிட்டது என்பதை உணர்ந்‌ 1 
நத கபாலி, அந்த : 
பத்க்‌ அருகிலிருந்த மரத்தில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்த 
வளவாலின்‌ உடலுக்குள்‌ புகுந்து கொள்ளச்‌ சொன்னார்‌. 
7 அதனால்‌ வெட்டுப்பட்டவனின்‌ உயிர்‌ வெளவாலின்‌ உடம்பில்‌ 
புகுந்து கொண்டது. அதன்‌ பிறகு அந்த வெளவால்‌ ஒரு காவல்‌ . 
காரனைப்போல்‌ வாழ்ந்துகொண்டிருந்தது. 
நள்ளிரவுக்கு மேல்‌ 
சென்றுவிடும்‌. 
தன்னந்தனியாக வீட்டுக்கு வெளியே யாராவது படுத்திருந்தால்‌ 
அவர்களது உடம்பில்‌ அமர்ந்து வேண்டுமட்டும்‌ ரத்தம்‌ குடிக்கும்‌. 


அந்த வெளவால்‌ அங்கிருந்து பறந்து 


“ஆமாம்‌... இப்போதுதான்‌ இந்‌ வழியாகப்‌ 0 
வெளவால்‌ பதிலளித்தது. கதிரை பட பத்த 


பத்ரன்‌, பாறைகள்‌ இணைவதுபோல்‌ ௨ ங்‌ கியிருந்‌ 
இடுங்கிய பாதையில்‌ நடந்தார்‌. உல இத்த 


அந்த இடுக்கமான பாதை முடிவடைந்தது i 

ஒரு குகையின்‌ 

நுழைவாயில்‌ பகுதியில்தான்‌. இரண்டு அல்லது மூன்று அறைகள்‌ 
போல்‌ இயற்கையாக அமைந்த ஒரு குகை அது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 189 உ 


அதற்குள்‌ இருந்த சற்றுப்‌ பெரிய பகுதியில்தான்‌ 
வனதுர்க்காவின்‌ பிரதிஷ்டை இருந்தது. 


அந்தப்‌ பிரதிஷ்டையின்‌ மேற்புறம்‌ திறந்தவெளியாக 
இருந்தது. ஆனால்‌, மழை நீர்‌ ஒருபோதும்‌ அந்தப்‌ பகுதிக்குள்‌ 
வராதபடி வெளிப்புறப்‌ பகுதியின்‌ சரிந்த நிலையும்‌, மற்ற 
பாறைகளின்‌ சாய்வுகளும்‌ அந்தப்‌ பகுதியில்‌ விழும்‌ தண்ணீர்‌ 
வடிந்து செல்வதற்கு வசதியாக அமைந்திருந்தது. இதெல்லாம்‌ 
இயற்கையிலேயே அமைந்த ஒரு கோயில்‌. 


எத்தனையோ நூற்றாண்டுகள்‌ பழமை வாய்ந்த அந்தக்‌ 
குகையைப்‌ பற்றியோ, அங்குள்ள வனதுர்க்கா கோயிலைப்‌ 
பற்றியோ தெரிந்தவர்கள்‌ யாருமே அந்தப்‌ பகுதியிலேயே இல்லை 
எனலாம்‌. 
மிகமிகப்‌ பழங்காலத்தில்‌ காட்டில்‌ உள்ள ஏதோ ஓர்‌ இனத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ இந்தக்‌ கோயிலைப்‌ பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌. 
அப்படிப்‌ பயன்படுத்தியவர்கள்‌ மாந்திரீகர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 

கபாலி அங்கு வந்து சேர்ந்த பிறகுதான்‌ பத்ரனும்‌ அங்கு 
வந்து சேர்ந்தார்‌. 
பைசாசிக மந்திரங்களையும்‌, பூஜைகளையும்‌ பத்ரன்‌ 
அவரிடமிருந்துதான்‌ கற்றுக்‌ கொண்டார்‌. 


கபாலிக்கு, பத்ரனை மிகவும்‌ பிடிக்கும்‌. கபாலியின்‌ 
காலத்துக்குப்‌ பிறகு பத்ரன்‌ அந்தப்‌ பகுதியில்‌ வாழ்க்கையைக்‌ 
கழிக்க வேண்டும்‌ என்பதுதான்‌ அவரது ஆசையும்கூட. ஏறத்தாழ 
பத்ரனுக்கும்‌ அப்படியொரு யோசனைதான்‌ உள்ளது. 


பத்ரன்‌ குகைவாசலை அடைந்தார்‌. 
“உள்ளே வரலாம்‌!” உட்புறத்திலிருந்து கபாலியின்‌ குரல்‌ கேட்டது. 


பத்ரன்‌ ஆறுதலடைந்தார்‌. குகைக்குள்‌ நுழைந்தார்‌. 


உ 190 தேவமோகினி 


அதோ. . .கபாலி உட்கார்ந்திருக்கிறார்‌. அவருக்கு அருகிலேயே 
ராஜநாகம்‌ சுருண்டு படுத்திருந்தது. படமுள்ள தனது தலைப்‌ 
பகுதியை உடம்பின்‌ மீது பதியவிட்டுப்‌ படுத்திருந்தது. 
பத்ரன்‌ வந்ததும்‌ ஒரு தடவை தலை உயர்த்திப்பார்த்த கரடி, 
பிறகு பழைய நிலையிலேயே படுத்துக்‌ கொண்டது. 


“என்ன... ஏதாவது புது வேலைக்காக வந்திருக்கிறியா?” கபாலி 
கேட்டார்‌. 


“ஆமாம்‌. .. ரொம்பவும்‌ முக்கியமான வேலை. பணம்‌ 
ஏராளமா கிடைக்கும்‌” பத்ரன்‌ சொன்னார்‌. 


“பணம்கிறது எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. நம்முடைய 
தேவை, இவற்றுக்கான உணவுப்‌ பொருள்கள்தான்‌. கடைசியாக : 
இவற்றுக்கு மனிதர்கள்‌ மட்டுமே போதும்‌ என்றாகியிருக்கிறது.” 
சொன்ன கபாலி, பாம்பையும்‌ கரடியையும்‌ பார்த்தார்‌. i 


அந்த வார்த்தைகள்‌ புரிந்ததாலோ என்னவோ ஒரு தடவை 
வாயைத்‌ திறந்த கரடி ஒருவிதச்‌ சத்தத்துடன்‌ மூடிக்கொண்டது. 
“அதெல்லாம்‌ எவ்வளவு வேணும்னாலும்‌ கிடைக்கும்‌. ஆண்‌ 
வேணுமா, பெண்களா வேணுமா? சொல்லுங்க!” பத்ரன்‌ கேட்டார்‌. 


“பெண்கள்‌ கிடைக்கிறதா இருந்தா என்‌ செல்லங்களுக்கு 
அதுவே போதும்‌.” கபாலி மகிழ்ச்சியடைந்தார்‌. 


“இனி, வந்த விஷயத்தைச்‌ சொல்றேன்‌. . .”. என்ற பத்ரன்‌ : 
தரையில்‌ சப்பணமிட்டு அமர்ந்தார்‌. பிறகு நிதானமாக : 
சந்திரமோகனைப்‌ பற்றிய எல்லா விவரங்களையும்‌ விளக்கினார்‌. 


அப்போது தேவயானியைப்‌ பற்றியும்‌, சந்திரமோகனின்‌ . 
பங்களாவிலுள்ள அபூர்வமான சிலைகளைப்‌ பற்றியும்‌ குறிப்பிட்டார்‌. 
கூடவே சந்திரமோகன்‌ இரவு நேரங்களில்‌ அம்பிகாதேவியைச்‌ ' 
சந்திக்கச்‌ செல்வதையும்‌ தெளிவாகச்‌ சொன்னார்‌. 


“ஓகோ. . . அந்த ஆள்‌ அங்கேயெல்லாம்‌ போறாரா?” கபாலி . 
கேட்டார்‌. ்‌ | 


1916 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 


“ஆமாம்‌... தவறாமல்‌ போறார்‌. ஆமாம்‌ குருவே... 
உங்களுக்கு அந்தப்‌ பெண்மணியைத்‌ தெரியுமா?” பத்ரன்‌ கேட்டார்‌. 


“டதரியும்‌, எத்தனையோ வருஷங்களுக்கு முகக்‌ 
இதரியும்‌. நான்‌ இந்தக்‌ குகையில்‌ என்‌ குருவுடன்‌ தங்‌ குத்த 
காலத்திலும்‌, அந்தப்‌ பெண்மணி இதே உருவத்தில்‌ ட ன்‌ 
இருந்தாள்‌. மரணதேவனைக்கூடத்‌ தோல்வியை 
செய்தவள்தான்‌ இந்த அம்பிகாதேவி. 


ஒர 


“ஓகோ. ... அப்படியொரு கதை இருக்கிறதா: 


“அமாம்‌... மிருதசஞ்சிவினி ஹோமம்‌ நடத்தி, ஆயுளை 
நீட்டித்துக்‌ கொண்டு செல்பவள்‌. இருபத்தைந்து வருடங்களுக்கு 
ஒரு முறை அவள்‌ இந்த ஹோமத்தை இடைவிடாமல்‌ செய்கிறாள்‌. 

“ஓகோ, அதுதான்‌ ரகசியமா?” 

“அது மட்டுமா... அவள்‌ எல்லாவித லட்சணங்களும்‌ 
பொருந்திய ஆண்களை அடிக்கடி அழைத்துச்‌ “அல வபர 
கொண்டு வருபவனின்‌ சக்திகளைக்‌ கவர்ந்தெடுத்துக்‌ கொண்டு, 
கடைசியில்‌ அவர்களைக்‌ கொன்று விடுவாள்‌. 

“ஆனால்‌, சந்திரமோகன்‌ தொடர்ச்சியாக அவளிடம்‌ போய்‌ 
வருகிறார்‌. நாள்‌ செல்லச்செல்ல சந்திரமோகனின்‌ உற்சாகமும்‌, 
பொலிவும்‌ அதிகரித்துக்‌ கொண்டே வருகிறது,'' பத்ரன்‌ 
சொன்னார்‌. 

“நீ சொல்வது உண்மையாக இருந்தால்‌ வெறும்‌ 
நாற்பத்தியொரு நாட்கள்‌ அவன்‌, அவளுடன்‌ கழித்துவிட்‌ டால்‌, 
அதன்பிறகு அவனை யாராலும்‌ எதுவும்‌ செய்ய முடியாது! அப்படி 
எந்த விபரிதமும்‌ நடந்துவிடாமல்‌ நாம்‌ ப்பட NS 
வேண்டும்‌. இதில்‌ எச்சரிக்கை தேவை. இல்லாவட்டால்‌? ழ்‌ 
அளவுக்கு அதிகமாகக்‌ கஷ்டப்பட வேண்டியிருக்கும்‌.” கபா 
யோசனையில்‌ ஆழ்ந்தபடி சொன்னார்‌. 


“அதற்கு இப்போது நாம்‌ என்ன செய்யமுடியும்‌?” பத்ரன்‌ கேட்டார்‌. 


ஓ 192 தேவமோகினி 

“வு வழியில்லை. முடிந்தால்‌ நாம்‌ சந்திரமோகன்‌ அங்கு 
போவதைத்‌ தடுக்க வேண்டும்‌. முடியாவிட்டால்‌ இதற்கு வேறு 
ஏதாவது வழி கண்டுபிடிக்கவேண்டும்‌.” கபாலியின்‌ குரல்‌ தீர்க்கமாக 
ஓலித்தது. 


“அந்தத்‌ தீர்மானம்‌ குருவோடதாத்தான்‌ இருக்கணும்‌!” 


“சரி, பார்க்கலாம்‌. அதற்கு முன்னால்‌ அவனது படுக்கை 
அறையிலுள்ள சிற்பத்தின்‌ மூலஸ்தானத்தைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. இப்போது அவள்‌ பல்வேறு உருவங்களில்‌ அலைந்து 
கொண்டிருக்கிறாள்‌. இந்தத்‌ தேவயானி என்பதும்‌ அவற்றில்‌ ஒன்று. 
கோயிலுடன்‌ தொடர்பு கொண்ட அந்த மரணத்தின்‌ கதைக்கும்‌, 
இதற்கும்‌ ஏதோ ஒரு தொடர்பு இருக்கவேண்டும்‌. அந்தக்‌ கதவுச்‌ 
சிற்பத்திலும்‌, தேவயானியிடமும்‌ உள்ள சக்தி ஒன்றுதான்‌. அதைச்‌ 
செதுக்கிய சிற்பி யாரை மாதிரியாக வைத்து அதைச்‌ 
செதுக்கினாரோ, அந்தப்‌ பெண்மணி அல்லது அதற்கு மூலமான 
சிலையை நாம்‌ கண்டுபிடித்தே தரவேண்டும்‌.” கபாலி கூறினார்‌. 


“அதற்கு நான்‌ எங்கே போக?” பத்ரன்‌ யோசனையில்‌ 
ஆழ்ந்தார்‌. ்‌ 
இல்ல்‌ - அந்தக்‌ கதவை, அவன்‌ எங்கிருந்து பெயர்த்துக்‌ 
கொண்டுவந்தான்‌ என்பதைத்‌ தெரிந்து கொண்டாலே போதும்‌." 
* அதை எப்படித்‌ தெரிந்து கொள்வது?” 


“எளிதாகத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. நீ இதுவரை சொன்னதை 
வைத்துப்பார்த்தால்‌, அந்தக்‌ கதவு நிச்சயமாக ஏதாவது ஒரு 
கோவிலகத்தைச்‌ சேர்ந்ததாக இருக்க வேண்டும்‌. அந்தக்‌ 
கோவிலகத்தின்‌ காரணவர்‌, ஏதாவது ஒரு சிற்பியை வரவழைத்து 
அதைச்‌ செதுக்க வைத்திருப்பார்‌. அதுவும்‌ அந்த ஊரிலேயே 
உன்‌ ஏதாவது ஒரு கோயில்சிலையை அதற்கு மாதிரியாகத்‌ 
தேர்ந்தெடுத்திருக்கலாம்‌. நடனமாடும்‌ பெண்‌ சிலையாக 
இருந்தால்‌, நிச்சயமாகக்‌ கோயிலின்‌ கூத்தம்பலத்தில்‌ அதன்‌ மாதிரி 
இருக்கும்‌. அதில்தான்‌ இந்த மரச்சிற்பத்தின்‌ மூலசக்து இருக்கும்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 193 உ 
அதனால்‌ முதலில்‌ அந்தச்‌ சிலையைக்‌ கண்டுபிடி!” கபாலி 
யோசனை கூறினார்‌. 

“அப்படியானால்‌ நான்‌ அதைத்‌ தேடிப்போக வேண்டியதுதான்‌ 
இல்லையா?” பத்ரன்‌ கேட்டார்‌. 

“ஆமாம்‌. . . முதலில்‌ அது நடக்கட்டும்‌. மற்றவை பிற்பாடு!" 
கபாலியின்‌ குரல்‌ உறுதியாக ஒலித்தது. 

“அப்படியானால்‌, சந்தரமோகனின்‌ காரியம்‌?” பத்ரன்‌ கேட்டார்‌. 

“அதற்கென்ன அவசரம்‌? அவன்‌ அம்பிகாதேவியிடம்‌ 
சென்று வெற்றிபெற நாற்பத்தியொருநாள்‌ தேவையாயிற்றே. . . 


தமக்கு காலம்‌ நிறைய உள்ளது. அதைத்‌ தடுப்பது இரண்டாவது 
கட்டமாக இருக்கட்டும்‌!” 


“சரி. . . அப்படியானால்‌ நான்‌ கிளம்புகிறேன்‌.” பத்ரன்‌ குருவை 
வணங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்‌. அன்று இரவே 
சந்திரமோகனின்‌ பங்களாவுக்கு வந்து சேர்ந்தார்‌. 

சந்திரமோகன்‌ அப்போது பங்களாவில்‌ இல்லை. 

அவர்‌ அம்பிகாதேவியிடம்‌ போயிருந்தார்‌. அவர்களுக்கு இடையே 
தொடர்பு ஏற்பட்டு அன்றுடன்‌ பதிநான்காவது நாள்‌ ஆகியிருந்தது. 

“ஏன்‌, என்னமோ போல இருக்கீங்க?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌, 


“ஒன்றுமில்லை. . . நான்‌ ஒரு விஷயத்தைப்‌ பற்றி யோசித்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌.” அம்பிகாதேவி, சந்திரமோகனை ஏறயிறங்கப்‌ 
பார்த்தவாறே பேசினாள்‌. 

“என்னவென்று சொல்ல முடிந்தால்‌ சொல்லுங்களேன்‌ ?” 
என்று கேட்ட சந்திரமோகன்‌, அவளருகே கட்டிலில்‌ அமர்ந்தார்‌. 

“திடுமென்று எனக்கு என்னமோ நேர்ந்துவிட்டது போல்‌ 
தோன்றுகிறது!” 

சந்திரமோகன்‌ கேட்டார்‌: “அப்படித்‌ தோன்றக்‌ காரணம்‌: 
தகாத சம்பவம்‌ ஏதாவது நடந்ததா?” 


© 194 தேவமோகினி 


“நான்‌ உங்களைச்‌ சந்தித்திருக்கவோ, நாம்‌ இந்த அளவுக்கு 
நெருங்கியிருக்கவோ கூடாது என்று இப்போது தோன்றுது." 

“அந்த அளவுக்கு என்னை வெறுக்குமாறு நான்‌ என்ன 
செய்துவிட்டேன்‌ ?” i 

“இதை வெறுப்பு என்று சொல்ல முடியாது. என்ன 
இருந்தாலும்‌ நீங்கள்‌ ஓர்‌ ஆண்‌. அதுவும்‌ கெட்டிக்காரர்‌. அதை 
நான்‌ ஒப்புக்கொள்கிறேன்‌. இந்த உலகில்‌ உள்ள எப்படிப்பட்ட 
பெண்ணாலும்‌ உங்களைத்‌ தோல்வியடையச்செய்ய முடியாது.” 

“அதில்‌ என்ன தவறு? ஓர்‌ ஆண்மகன்‌ அப்படித்தானே இருக்க 
வேண்டும்‌?” 

“தவறு இல்லைதான்‌. . .” 


என்றவள்‌ வார்த்தைகளை 
முடிக்காமல்‌ அவரைப்‌ பார்த்தாள்‌. 


“உண்மையைச்‌ சொன்னால்‌, என்னுடைய வாழ்க்கையில்‌ 
இதுவரை அம்பிகாதேவியைப்‌ போன்ற ஒரு. பெண்ணை நான்‌ 
சந்திக்க நேர்ந்ததில்லை. வெளிப்படையாகச்‌ சொல்வதானால்‌, 

ங்கள்‌ அப்படிப்பட்ட ஓர்‌ அழகி. உங்கள்‌ அழகு மட்டுமல்ல, 
வியர்வைக்குக்‌ கூட ஒரு பிரத்தியேகமான நறுமணம்‌ உள்ளது. 
குறிப்பாகச்‌ சொல்வதானால்‌ தாமரைப்‌ பூவின்‌ சுகந்தம்‌. அது 
எவரையும்‌ மதிமயக்கம்‌ கொள்ள வைக்கும்‌. அதுவே 
உங்களுடைய தனிச்சிறப்பு என்று கூடச்‌ சொல்லலாம்‌.” 


“உண்மையிலேயே நான்‌ அந்த அளவுக்கா அழகாக 
இருக்கிறேன்‌?” அவள்‌ சாதாரணமாகக்‌ கேட்டாள்‌. 

“இல்லையென்றா சொல்கிறீர்கள்‌ ? அது உண்மையில்லா 
விட்டால்‌ தினந்தோறும்‌ நான்‌ இப்படி இங்கு வந்து 
கொண்டிருப்பேனா? என்னுடைய பங்களாவுக்குத்‌ தினமும்‌ 
என்னைத்‌ தேடிவரும்‌ என்னுடைய முறைப்பெண்‌ வாசந்தி 
இருக்கிறாள்‌. அவளைக்கூட நான்‌ இப்போது விரும்பவில்லை. 
பிறகு உங்களுக்கே நன்றாகத்‌ தெரிந்த தேவயானி. . . நான்‌ ஏன்‌ 
அவர்களிடம்‌ இந்த அளவுக்கு உன்மத்தம்‌ கொள்ளவில்லை?” 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 195 உ 
“இப்போது நீங்கள்‌ தேவயானியைச்‌ சந்திப்பதில்லையா ?” 


“கிடையாது. அதற்கும்‌ ஒரு காரணம்‌ உண்டு. ஒரு தடவை 
அவள்‌ என்னைச்‌ சந்திக்க வந்தாள்‌. ஆனால்‌, நான்‌ அதற்கு 
உடன்படாமல்‌ இங்கு உங்களைச்‌ சந்திக்க வந்தேன்‌. ஒரு வேளை 
அதனால்‌ ஏற்பட்ட கோபமாகக்கூட இருக்கலாம்‌.” 


“இல்லை. . . உங்கள்‌ கணிப்பு தவறானது. எனக்கு இப்போது 
என்ன தோன்றுகிறது என்றால்‌, என்பொருட்டு நீங்கள்‌ அவளை 
உதாசீனம்‌ செய்திருக்கக்கூடாது. அவள்‌ ஓர்‌ அப்பாவி!” 
அம்பிகாதேவியின்‌ குரல்‌ பலவீனமாக ஒலித்தது. 


25 


“அப்படியா? இப்போது உங்களுக்கு அப்படித்‌ தோன்றக்‌ 
காரணம்‌ ?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“காரணம்‌ எதுவுமில்லை. எல்லாம்‌ மனநிலைதான்‌. இப்போது 
அப்படித்‌ தோன்றுறெது! ஒரு முறை நான்‌ அவளைக்‌ கடிந்து 
கொண்டேன்‌. அப்படிச்‌ செய்திருக்கக்கூடாது என்று இப்போது 
பச்சாதாபப்படுகிறேன்‌.” அம்பிகாதேவி சொன்னாள்‌. 


ஆனால்‌, அதில்‌ எந்தவிதமான உண்மையும்‌ இல்லை. அவள்‌ 
சொல்வது எல்லாம்‌ போலியானவை என்பது சந்திரமோகனுக்கு 
விளங்கியது. தன்னைத்‌ தற்காலிகமாக ஒதுக்கி வைக்க அவள்‌ மேற்‌ 
கொள்ளும்‌ தந்திரம்தான்‌ என்பதும்‌ புரிந்தது. பிரம்மானந்தன்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌ அப்போதும்‌ அவரது நினைவில்‌ ஒலித்துக்‌ கொண்டிருந்தன. 

நாற்பத்தியொருநாள்‌ அவளுடன்‌ தொடர்புகொண்டால்‌, அது 
அவருக்கு அற்புதமான சக்திகளை வழங்கும்‌. அதற்கிடையில்‌ 
அவர்‌ பின்வாங்கிவிட்டால்‌, மொத்தச்‌. சக்தியையும்‌ திரட்டிக்‌ 
கொண்டு அவள்‌ வலுவடைந்து அவரைக்‌ கொன்றுவிடவும்‌ செய்வாள்‌. 


உ 196 தேவமோகினி 


எந்த விநாடியில்‌ அவளுடனான தொடர்பு அறுபடுகிறதோ, 
அந்த விநாடியே சந்திரமோகன்‌ இல்லாமலாகிவிடுவார்‌ என்பது 
அதிர்ஷ்டவசமாக அவருக்கே தெரிந்திருந்தது. எனவே, என்ன 
வந்தாலும்‌ தன்னுடைய லட்சியத்தை அடைந்து விடுவது என்றே 
அவர்‌ தீர்மானித்தார்‌. 

“எது எப்படி இருந்தாலும்‌ உங்களைப்‌ பார்த்தபிறகு, 
உங்களுடன்‌ நெருங்கிப்‌ பழகத்தொடங்கிய பிறகு என்னால்‌ வேறு 
எந்தப்‌ பெண்ணையும்‌ மனத்தால்‌ கூட நினைக்க முடிவதில்லை.” 
என்ற சந்திரமோகன்‌, அவளது தோளில்‌ கை வைத்தார்‌. 

அவள்‌ திடுமென்று அவரிடமிருந்து திமிறி விடுபட 
முயன்றாலும்‌, பின்னர்‌ அவளாகவே அடங்கிவிட்டது போலிருந்தது. 

அன்றைய இரவின்‌ மூன்றாவது யாமத்தில்‌ அம்பிகா 
கண்விழித்தாள்‌. தலையைத்‌ திருப்பிப்‌ பார்த்தபோது, சந்திரமோகன்‌ 
கட்டிலில்‌ உட்கார்ந்திருந்தார்‌. 

“உங்களை எழுப்ப வேண்டாமே என்று நினைத்தேன்‌.” 
அவராகப்‌ பேச்சைத்‌ தொடங்கினார்‌. 

“நேரம்‌ போனதே தெரியவில்லை. நானும்‌. நன்றாகத்‌ தூங்கி 
விட்டேன்‌.” அம்பிகா, எழுந்திருக்க முயன்றவாறே மந்திரித்தாள்‌. 

வழக்கம்போல்‌ குளியலை முடித்துக்கொண்டு, உடைமாற்றிய 
சந்திரமோகன்‌, அங்கிருந்து வெளியேறுவதற்காக வாசலை 
அடைந்தார்‌. அம்பிகா, அவரைப்‌ பின்தொடர்ந்தாள்‌. 

“நாளைக்குச்‌ சந்திக்கலாம்‌!” அவர்‌, அவளது கன்னத்தைச்‌ 
செல்லமாகத்‌ தட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்‌. 
அம்பிகா வெளியே பார்த்தாள்‌. 


வெளியே நிலவொளி பால்போல்‌ படர்ந்திருந்தது. சற்றுத்‌ 
தொலைவு வரை மரங்களுக்கு ஊடாகச்‌ செல்லும்‌ பாதை 
தெளிவாகத்‌ தெரிந்தது. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 


197 6 


பாதையைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தவள்‌ ஏதோ சந்தேகம்‌ 
ஏற்பட்டதுபோல்‌ குறிப்பிட்ட ஒரு பகுதியை ஊன்றிக்‌ கவனித்தாள்‌. 

யாரோ நிற்கிறார்கள்‌ ! 

கருமையான ஓர்‌ உருவம்‌. நல்ல உயரமுள்ள உடல்வாகு. 

“அது யாராக இருக்கும்‌ 9' அம்பிகா யோசனையில்‌ 
ஆழ்ந்தாள்‌. 

அவளுக்காக யாருமே அங்கு நிற்கப்‌ போவதில்லை, 
சந்திரமோகன்‌ இதைக்‌ கவனிக்காதவரைப்போல்‌ நடந்து 
கொண்டிருந்தார்‌. மேற்கொண்டு இருபத்தைந்து அடி படபட பப] 
நடந்தால்‌, அவர்‌ அந்த உருவத்தை நெருங்கி விடுவார்‌. 

இன்னும்கூட சந்திரமோகன்‌ அந்த உருவத்தைக்‌ 
கவனித்ததாகத்‌ தெரியவில்லை. நடந்து கொண்டிருந்தார்‌. 

அந்த உருவத்தை நெருங்கினார்‌. 

மறு விநாடி- 

அந்த உருவம்‌ சந்திரமோகனைப்‌ பிடித்துவிட்டது. 
சந்திரமோகனை மேற்புறமாக உயர்த்திச்‌ சுழற்றி வீசி எறிவதுதான்‌ 
அந்த உருவத்தின்‌ நோக்கம்‌ என்பது அம்பிகாவுக்குப்‌ புரிந்தது. 

அந்த உருவம்‌ அவரைப்‌ பிடித்து உயர்த்த முயன்றது. 
ஆனால்‌, முடியவில்லை. 

“நே! என்று விழித்த அந்த உருவம்‌, மறுபடியும்‌ அவரை 
உயர்த்த முயன்றது. 

முந்தைய பலன்தான்‌ இப்போதும்‌. மூன்றாவது முயற்சியும்‌ 
தோல்வியில்‌ முடிவடைந்தது. 

“என்ன. . . திருப்தியா?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

அது பதில்‌ சொல்லவில்லை. 

“அப்ப நான்‌ முயற்சி பண்றேன்‌. . .” 


உ 198 தேவமோகினி 
சந்திரமோகன்‌ அந்த உருவத்தை ஒரே மூச்சில்‌ அலாக்காகத்‌ 
தூக்கி இடதுபுறமாக வீசியெறிந்தார்‌. 

அந்தரத்தில்‌ விசையாகப்‌ பாய்ந்து சுழன்ற அந்த உருவம்‌ 
சற்றுத்‌ தொலைவிலுள்ள மண்பகுதியில்‌ போய்‌ விழுந்தது. 

அம்பிகாதேவி, அந்தக்‌ காட்சியை வியப்புடன்‌ பாத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. உண்மையைச்‌ சொன்னால்‌ அவளால்‌, அதை 
நம்ப முடியவில்லை! 


அறுகொலை (கடுமையான ஆவிவகை)க்குச்‌ சமமான அந்தப்‌ 
பைசாசிக உருவத்தை, அவ்வளவு சுலபமாகத்‌ தூக்கியெறிய ஒரு 
மனிதனால்‌ முடியாது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும்‌. 

சந்திரமோகனால்‌ அது எப்படி முடிந்தது? சட்டென்று 
அவளுக்குள்‌ ஒரு பயம்‌ தோன்றியது. “ஒரு வேளை அப்படியிருக்‌ 
குமோ?' அவள்‌ தனக்குத்தானே கேட்டுக்‌ கொண்டாள்‌. 

பிறகு எதுவும்‌ நடக்காததுபோல்‌ சந்திரமோகன்‌ பழையபடி 
முன்னோக்கி நடக்கத்‌ தொடங்கினார்‌. 

விரைவாக அங்கிருந்து கிளம்பிய அம்பிகாதேவி, தனது 
அறையை அடைந்தாள்‌. 

விளக்கின்‌ திரியை உயர்த்தியவள்‌, வெண்கலத்தால்‌ சட்டம்‌ 
போட்டிருந்த நிலைக்கண்ணாடியின்‌ முன்னால்‌ வந்து நின்றாள்‌. 

கண்ணாடியில்‌ தெரியும்‌ தன்‌ முகத்தையே ஊன்றிப்‌ பார்த்தாள்‌. 
பிறகு வரிசையாகத்‌ தனது உடைகளைக்‌ களையத்‌ தொடங்கினாள்‌. 

உடையற்ற தன்‌ உடலையே நெற்றி முதல்‌ பாதம்வரை பார்த்தாள்‌. 

மூக்கு... உதடுகள்‌... மோவாய்‌. , - கழுத்து... 
நெஞ்சுப்பகுதி. . . தொப்பூழ்க்கொடி. . . அங்கிருந்து மிகச்‌ 
சன்னமாகத்‌ தங்க நிறத்தில்‌ பளபளத்த மெல்லிய ரோமங்கள்‌. . . 


இல்லை... தனது வடிவத்துக்கு எந்தவிதமான மாற்றமும்‌ 
ஏற்படவில்லை. அப்படியானால்‌ தனக்கு என்னதான்‌ நிகழ்ந்திருக்கறெது? 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 199 உ 

அவள்‌ கண்ணாடியை நிற்க வைத்திருந்த தேவதாரு 
மரத்தாலான பீடத்தை உயர்த்த முயன்றாள்‌. இதற்குமுன்‌ 
எத்தனையோ தடவை அந்தப்‌ பீடத்தை அப்படியே தூக்கி இடம்‌ 
மாற்றி வைத்திருக்கிறாள்‌. ஆனால்‌, இப்போது முடியவில்லை. 
ஏன்‌. . . என்ன ஆஃிவிட்டது எனக்கு? 

அந்தப்‌ பீடம்‌ அசையவே மறுத்தது. தன்னுள்‌ வா 
வைக்கப்பட்டிருந்த அபரிமிதமான சக்தி வடிந்துபோய்விட்டதா' 

அவள்‌ நேராகக்‌ குளத்தை நோக்கி விரைந்தாள்‌. EY 
அவசரமாகக்‌ குளியலை முடித்துக்கொண்டு பூஜையறையின்‌ 
வாசலுக்கு வந்தாள்‌. 

கதவைத்‌ திறந்துகொண்டு உள்ளே நுழைந்தாள்‌. 

அவள்‌ பூஜை செய்யும்‌ ருத்ர ரூபினியான வனதுர்க்கா சிலை 
மீது, ஆகாய மேகங்களின்‌ பிடியிலிருந்து விடுபட்ட நிலவின்‌ ஒளிக்‌ 
கீற்றுகள்‌ பதிந்து கொண்டிருந்தன. 

தேவி, அம்பிகாதேவியை உற்றுப்‌ பார்ப்பதுபோல்‌ அவளுக்குத்‌ 
தோன்றியது. 

“உண்மையில்‌ எனக்கு என்ன ஆகியிருக்கிறது தேவி?” 
அம்பிகாதேவி கேட்டாள்‌. 

பதிலெதுவும்‌ கிடைக்கவில்லை. 

ஆனால்‌, சுவரில்‌ ஓட்டிக்கடந்த பல்லியொன்று குரல்‌ கொடுத்தது. 

மீண்டும்‌ அவள்‌ அதே கேள்வியை தேவியிடம்‌ கேட்டாள்‌. 

அப்போதும்‌ அதே பல்லி குரல்‌ கொடுத்தது. அதற்காகவே 
காத்திருந்தவை போல்‌, அந்தப்‌ பகுதியிலிருந்த: மொத்தப்‌ 
பல்லிகளும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து குரல்‌ எழுப்பின. 

அவளுக்கு அதன்‌ பொருள்‌ புரியவில்லை. பல்லிக்கல்லை 


நெருங்கியவள்‌ அதன்‌ அருகே அவயம்‌, குத்தி நிறுத்தி 
வைக்கப்பட்டிருந்த வாளைக்‌ கையில்‌ எடுத்தாள்‌. 


200 தேவமோகினி 


தனது தலையைக்‌ குனிந்து கொண்டு வாளை ஓங்கினாள்‌. 
“கூடாது!” எங்கிருந்தோ ஒரு கட்டளைக்‌ குரல்‌ கேட்டது. 


அவள்‌. உடனே தேவியின்‌ முகத்தை ஏறிட்டாள்‌ 
2 2 ்‌ க 
மூக்கிலிருந்த நாகமாணிக்கம்‌ பளபளத்தது. ந்‌ 


தன்னையே பலியிடும்‌ திட்டத்தை கைவிட்டவள்‌, மீண்டும்‌ 
தனது படுக்கையறையை அடைந்தாள்‌. 


| சந்திரமோகன்‌ அப்போது தனது பங்களாவை அடைந்து 
விட்டிருந்தார்‌. மாடிப்படிகளில்‌ ஏறிச்‌ சென்றபோது மேற்புற 
வராந்தாவில்‌ பிரம்மானந்தன்‌ நின்று கொண்டிருந்தார்‌. 


“புதிதாக ஏதாவது சேதி உண்டா?” தாடியின்‌ வெள்ளி 
முடியிழைகளை வருடியபடி அவர்‌ கேட்டார்‌. 

வழியில்‌ நடந்த சம்பவத்தை சந்திரமோகன்‌ விவரித்தார்‌. 

“நான்‌ சொன்னதன்‌ பொருள்‌ இப்போ ்‌ ்‌ 
விளங்கியிருக்க வேண்டுமே?” பிரம்மானந்தன்‌ கேட்டார்‌. ம்‌ 

“உண்மைதான்‌. . . புரிகிறது. அந்த உருவத்தை யார்‌ ப்பி 
வைத்திருப்பார்கள்‌ ?” ar A ப்‌ 

"உங்களுடைய எதிராளிதான்‌. வேறு யார்‌? அப்படி ஏராளமான 
எதிராளிகள்‌ உங்களுக்கு இருக்கிறார்களா என்ன? ஆனால்‌, ஒன்று 
தெரிகிறது. உங்களுக்குள்‌ சக்தி கூடியிருப்பதை அவர்கள்‌ இன்‌: னும்‌ 
தெரிந்து கொள்ளவில்லை.” 

“இருக்கலாம்‌. அதுவும்‌ உடனேயே தெரிந்துவிடப்‌ போடறது. 


அல்லது அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது நடவடிக்கைகளில்‌ 
ஈடுபடுவார்கள்‌.” 


“ஈடுபடலாம்‌. இருப்பினும்‌ இது அவர்களுக்கு அதிர்ச்சியை 
ஏற்படுத்தப்‌ போகிறது. அதெல்லாம்‌ இடக்கட்டும்‌. நான்‌ சொன்ன 
விஷயத்துக்கு எக்காரணம்‌ கொண்டும்‌ தடை ஏற்படக்‌ கூடாது.” 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 201 6 


“அம்பிகாதேவி மிகவும்‌ சோர்ந்து போயிருக்கிறாள்‌. அவளது 
பலவீனம்‌ எனக்கே நன்றாகத்‌ தெரிகிறது.” 


“அதையெல்லாம்‌ நீங்கள்‌ பொருட்படுத்தவே கூடாது. 
உண்மையில்‌ அது அவளுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல. அவளது 
இப்போதைய உடம்புக்குத்தான்‌ அந்தச்‌ சோர்வு. கூடுவிட்டுக்‌ கூடு 
பாய முடிந்த அவள்‌, அதை மிகச்‌ சாதாரணமாகத்தான்‌ எடுத்துக்‌ 
கொள்வாள்‌. ஒருவேளை அவள்‌ வேறொரு வழியைத்‌ 
தேர்ந்தெடுக்கலாம்‌. அதற்கு முன்பாகவே உங்களது நோக்கத்தை 
நிறைவேற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌.” பிரம்மானந்தன்‌ கூறினார்‌. 

“நீங்கள்‌ சொல்வது புரியவில்லை.” சந்திரமோகன்‌ 
தயக்கத்துடன்‌ கேட்டார்‌. 

“உண்மையாகவே நான்‌ சொன்னதன்‌ பொருள்‌ புரியவில்லையா ?” 

“ஆமாம்‌. . . புரியவில்லை.” 


“அப்படியானால்‌ கேட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. கூடுவிட்டுக்‌ கூடு 
பாய்தல்‌ என்ற முறை ஒன்று உள்ளது. எத்தனையோ வருடங்களின்‌ 
இடைவிடாத பயிற்சியால்‌ அம்பிகாதேவி அதைக்‌ கைவரப்‌ 
பெற்றிருக்கிறாள்‌. எனக்குக்கூட அந்த மந்திரம்‌ தெரியாது. அதை 
மட்டும்‌ கற்றுக்‌ கொண்டுவிட்டால்‌, மற்றவர்களது உடம்புக்குள்‌ 
நம்முடைய ஆத்மாவைப்‌ புகுத்திக்‌ கொள்ள முடியும்‌. உடல்கள்‌ 
மட்டும்தான்‌ அழிகின்றன. ஆத்மாவுக்கு அழிவில்லை. அதனால்‌ 
அதைப்‌ பாதுகாக்க அவ்வப்போது ஒரு மனித உடம்பைத்‌ தேடிக்‌ 
கொள்ளலாம்‌. நல்ல கூடுகளைத்‌ தேடும்‌ ஒரு பறவை மாதிரி 
ஆத்மா, ஆரோக்கியமான உடம்புக்குள்‌ புகுவது சுலபம்‌.” 


“அம்பிகாதேவி, உயிருடன்‌ இருக்கும்‌ ஓர்‌ உடலுக்குள்‌ 
கூடுவிட்டுக்‌ கூடு பாய்வது சாத்தியமா என்ன?” சந்திரமோகன்‌ 
சந்தேகத்துடன்‌ கேட்டார்‌. 

“முடியாது. . . எதிராளியைக்‌ கொன்ற பிறகுதான்‌ அது சாத்தியம்‌.” 
“அது அறியாயமில்லையா?” 


உ 202 


“நம்‌ நிலையில்‌ அது அநியாயம்தான்‌. ஆனால்‌, அதையே 
ஒரு நியதியாகக்‌ கொண்டவர்களை, நமது நீத, நியாயங்கள்‌ 


கட்டுப்படுத்துமா என்ன? எனக்குக்கூட அந்த மாதிரியான பேராசை . 


எதுவுமில்லை.” பிரம்மானந்தன்‌ விவரித்தார்‌. 
சந்திரமோகனால்‌ அதை நம்ப முடியவில்லை. 
இதற்குள்‌ பல ஜென்மங்களைக்‌ கடந்திருக்க வேண்டுமே?” 
“இதைப்‌ பிறவி என்று சொல்ல முடியாது. பல இடங்களில்‌ 
குடியேறியிருக்கிறாள்‌. இனிமேலும்‌ அது தொடரலாம்‌.” 
“அப்படி ஒன்று நடந்துவிட்டால்‌ என்னைப்‌ பழிவாங்க 


மாட்டாளா அம்பிகாதேவி?” 


“அது இயல்புதானே? அதற்கு முன்னால்‌ நாம்‌ 
இல்லாமலாக்கிவிட வேண்டும்‌.” த அவளை 


“இந்த யோசனை சாத்தியமானதுதானா?” 


“சாத்தியம்தான்‌. . . நம்மால்‌ அதைத்‌ i ்‌ ம்‌ 
னு தடுக்க முடிந்தால்‌! 
அதாவது கூடுவிட்டுக்‌ கூடுபாய நாம்‌ அவளை கக்‌ 
கூடாது. அதற்கு முன்பே அவளைக்‌ கொன்று விடவேண்டும்‌.” 


“இந்த நிலைமையில்‌ அம்பிகாதேவி i புக்‌ 
கொள்வாளா?” ன்‌ வடக அதி 


“அவள்‌ மறுத்தாலும்‌ நீங்கள்‌ பின்வாங்கக்‌ கூடாது. இதுதால்‌ 
அதற்குச்‌ சரியான சந்தர்ப்பம்‌.” வவ 


“நீங்கள்‌ குறிப்பிடும்‌ இதே விஷயம்‌, என்‌ எதிராளிகளுக்குத்‌ 


தெரியாமல்‌ போய்விடுமா என்ன?” 


“உங்களுக்கு இடையே இப்படி ஓர்‌ உறவு இருப்பது ர்வ 
ட்‌ துரதிர்ஷ்ட 
டது எதிராளிகளுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. அதனால்‌ இதன்‌ 
வனனரிபில்‌ ஏதோ ஒரு நோக்கம்‌ அல்லது ரகசியம்‌ இருப்பதாக 

அவர்கள்‌ யூகிக்கவும்‌ வாய்ப்பு உள்ளது.” ர 


தேவமோகினி 


நீங்கள்‌ சொல்வது உண்மையாக இருந்தால்‌ அம்பிகாதேவி, 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 203 6 


அவர்கள்‌ இருவரும்‌ பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில்‌ 
ராஜசேகரனும்‌, நாராயணனும்‌, கபாலியின்‌ யோசனைப்படி பயணம்‌ 
புறப்படத்‌ தயாரான பத்ரன்‌ நம்பூதிரியிடம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தனர்‌. 

“அந்தச்‌ சிலையின்‌ மூலஸ்தானம்‌ எங்கே இருக்குமென்று 
நீங்கள்‌ நினைக்கிறீர்கள்‌ ?” ராஜசேகரன்‌ கேட்டார்‌. 


“அநேகமாக அது வடதிசையில்தான்‌ இருக்குமென்று 
கருதுகிறேன்‌.” 

“உறுதியாகத்‌ தெரியுமா?” 

“இல்லை... அனுமானம்தான்‌. அவர்‌ வடதிசையில்‌ இரண்டு 
கோவிலகங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார்‌. அதை நான்‌ 
நாதக்காகத்‌ தெரிந்து கொண்டேன்‌. அதனால்‌, அந்த இரண்டு 
கோவிலகங்களைப்‌ பார்த்துவிட்டாலே விஷயம்‌ விளங்கிவிடும்‌,” 
பத்ரன்‌ பதிலளித்தார்‌. 

“அப்படியானால்‌ உடனடியாகப்‌ புறப்படுங்கள்‌. நமது எதிராளி 
சக்கிபெறுவதற்கு முன்பே, நாம்‌ மடக்காவிட்டால்‌ பிறகு நிலைமை 


சிக்கலாகிவிடும்‌!” நாராயணன்‌ யோசனை தெரிவித்தான்‌. 


“சரி, காலையில்‌ புறப்படுகிறேன்‌.” பத்ரன்‌ ஒப்புக்கொண்டார்‌. 


சொன்னவாறே பத்ரன்‌ மறுநாள்‌ காலையில்‌ பயணம்‌ 
புறப்படவும்‌ செய்தார்‌. 


வடதிசையில்‌ இருந்த ஒரு கிராமத்தை விசாரித்து அறிந்து 
சரியாக அங்கு போய்ச்‌ சேரவும்‌ செய்தார்‌. 


26 


பத்ரன்‌ நம்பூதிரி பயணம்‌ செய்த பஸ்‌ ஒரு நான்குமுனைச்‌ 
சந்திப்பில்‌ நின்றது. 


உ 204 தேவமோகினி 


நீண்டு வளர்ந்த தலைமுடி. கழுத்தைத்‌ தாண்டி நீண்ட 
தாடி-மீசை.காவி உடை. தோளில்‌ ஒருபை. பத்ரன்‌ நம்பூதிரியை இந்தக்‌ 1 
கோலத்தில்‌ கவனித்த அந்தப்‌ பகுதி மக்கள்‌, பயபக்தியுடன்‌ நகர்ந்தனர்‌. 

ஒரு சிறிய டீக்கடையும்‌, பெட்டிக்கடை ஒன்றும்‌, முடிதிருத்தும்‌ _ 
நிலையம்‌ ஒன்றும்‌, எதிர்த்திசையில்‌ கள்ளுக்கடை ஒன்றும்தான்‌ 
அந்த இடத்தைக்‌ கடைவீதியாக்கியிருந்தது. 


பிரம்மாண்டமாக படர்ந்திருந்த மாமரம்‌ ஒன்று மூன்று 
பாதைகள்‌ பிரியும்‌ இடத்தில்‌ வளர்ந்திருந்தது. அந்த மரத்தின்‌ - 
அடிப்பகுதியைச்‌ சுற்றிக்‌ கட்டப்பட்டிருந்த திண்ணையின்‌ கற்கள்‌ 
பெயர்ந்து விழத்‌ தொடங்கியிருந்தன. 


“பத்ரன்‌ தனது தோளில்‌ போட்டிருந்த பையில்‌ எதையோ தடவிப்‌ 
பார்த்துத்‌ இருப்தி அடைந்த பிறகு, அங்கிருந்த மக்கடைக்குனி 
நுழைந்தார்‌. 


“ரெண்டு வடை, ஒரு டீ குடுங்க! பத்ரன்‌, கடைக்காரரிடம்‌ கேட்டார்‌. 


்‌ பட்டனர்‌ உட்கார்ந்திருந்தவர்கள்‌ பத்ரன்‌ நம்பூதிரியைச்‌ 
சற்றுச்‌ தடட தத்‌ பார்த்தனர்‌. அங்கிருந்தவர்களைப்‌ பொறுத்த 
வரையில்‌ பத்ரன்‌ நம்பூதிரியின்‌ வேடமே புதுமையாகத்‌ தோன்றியது 
தான்‌ காரணம்‌. 


பத்ரன்‌ கேட்ட பொருள்கள்‌ வந்து சேர்ந்தன. அவரது கண்கள்‌ 
யாரையோ எதிர்பார்ப்பவைபோல்‌ தென்பட்டன. 1 


அப்போது ஏறத்தாழ எண்பது வயதைக்‌ கடந்த ஒரு பெரியவர்‌ 
கடைக்கு முன்னால்‌ வந்தார்‌. அவரது நோக்கம்‌ கள்ளுக்கடைக்குச்‌ 1 
செ வதுதான்‌! என்பது புரிந்தது. அவரது வலது கையில்‌ கைத்தடி 
ஒன்று இருந்தது. தடியை ஊன்றிக்‌ கொண்டே தள்ளாடாமல்‌ 
நடந்தார்‌ பெரியவர்‌. 


_. மயைக்‌ குடித்து முடித்திருந்த பத்ரன்‌ நம்பூதிரி, பெரியவரை 
பின்தொடர்ந்து கள்ளுக்கடைக்குள்‌ நுழைந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 205 உ 
அதற்குள்‌ பெரியவர்‌ பெஞ்ச்‌ ஒன்றில்‌ உட்கார்ந்து 

விட்டிருந்தார்‌. அவரை நெருங்கிய பத்ரன்‌, தன்‌ தோளிலிருந்த 

பையை பெஞ்ச்சில்‌ வைத்துவிட்டு, அவரருகே அமர்ந்தார்‌. 


கடையிலிருந்த வேலையாள்‌ இரண்டு பாட்டில்‌ கள்ளைப்‌ 
பெரியவரின்‌ முன்னால்‌ இருந்த மேஜை மீது வைத்தான்‌. 


தலை உயர்த்திய பெரியவர்‌, பத்ரன்‌ நம்பூதிரியைப்‌ பார்த்தார்‌. 

“மாமா (தாய்மாமன்‌) எங்கேருந்து வர்றீங்க?” பத்ரன்‌ பேச்சை 
ஆரம்பித்தார்‌. 

அதைச்‌ செவிமடுத்த பெரியவர்‌ மரியாதையுடனே 
பதிலளித்தார்‌: “இங்க. . . பக்கத்துலதான்‌ எங்கவீடு !" 


“உங்க வேலை நடக்கட்டும்‌.” என்ற பத்ரன்‌ பாட்டிலில்‌ இருந்த 
கள்ளை தம்ளரில்‌ ஊற்றிக்‌ கொடுத்தார்‌. 

ஆளுக்கு ஒரு கிளாஸ்‌ குடித்தனர்‌. 

“சாமி எங்கேருந்து வர்றீங்க?” பெரியவர்‌ தாழ்மையுடன்‌ கேட்டார்‌. 

“தெக்கால-கொஞ்சத்‌ தொலைவிலேர்ந்து வர்றேன்‌.” 

“குறிப்பா இந்த ஊருக்கு வந்திருக்கிறதுக்கு ஏதாவது காரணம்‌ 
இருக்கா?” 

பத்ரன்‌, பெரியவரின்‌ தம்ளரில்‌ மறுபடியும்‌ கள்ளை ஊற்றினார்‌. 
அவர்‌ ஆவலுடன்‌ ஒரே மடக்கில்‌ அதைக்‌ குடித்தார்‌. 

“இந்த ஊரைப்‌ பார்க்கறதுக்காகத்தான்‌ வந்திருக்கேன்‌. இந்த 
ஊர்‌ ரொம்பவும்‌ பழமையானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்‌.” 

“இப்ப இங்க பழமைங்கறதே இல்லை... எல்லாத்தையும்‌ 
ஒவ்வொருத்தரா பேர்த்துக்கொண்டு போயிட்டாங்களே.” பெரியவர்‌ 
புலம்புவது போல்‌ பேசினார்‌. 


உ 206 தேவமோகினி 
“அப்படி என்னத்தைக்‌ கொண்டு போயிட்டாங்கன்னு 
சொல்றீங்க?” பத்ரன்‌ வியப்புடன்‌ கேட்டார்‌. 


“இந்தக்‌ காலத்துல பழைய பொருள்களுக்கு நல்ல மரியாதை, 
அருமையான விலை. பழமை மோகம்‌ அதிகமாயிடுச்சே ?” 


“ஓகோ. . . அந்த மாதிரி அபூர்வமான எதையாவது சமீபத்துல 
கொண்டு போயிருக்காங்களா என்ன?” பத்ரன்‌ அவலுடன்‌ கேட்டார்‌. 


“ஒரு பழைய கோவிலகத்தைக்‌ கிட்டத்தட்ட அப்படியே 
பேர்த்து எடுத்துட்டுப்‌ போயிட்டாங்கன்னே சொல்லலாம்‌. அதோட 
வாரிசு எங்கேயோ கடல்கடந்து தங்கியிருக்கார்‌. அப்புறம்‌ 
இன்னொரு கோயில்‌. அது, வாரிசற்றுப்போன ஓர்‌ இல்லத்தோடது. 
அங்க காரியஸ்தரா இருந்தவர்தான்‌ வித்தார்‌. நல்ல விலை 
கிடைச்சிருக்கும்‌.” பெரியவர்‌ சொன்னார்‌. ம்‌ 


“இப்ப அதைப்‌ பத்தித்‌ தெரிஞ்சவங்க யாராவது உயிரோட 
இருக்காங்களா?” பத்ரன்‌ விசாரித்தார்‌. 


“தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, 
அந்தக்‌ காரியஸ்தர்‌ இருக்கார்‌. அவரோட நிலைமையும்‌ சொல்லிக்கிற. 
மாதிரி இல்லை. வேணும்னா நான்‌ அவரோட வீட்டைக்‌ காட்டுறேன்‌.” 


பெரியவர்‌ மேலும்‌ ஒரு கிளாஸ்‌ கள்ளைக்‌ குடித்தார்‌. 


பத்ரன்‌, கள்ளுக்கான பணத்தைக்‌ கொடுத்தார்‌. பெரியவர்‌ 
மிகவும்‌ மகிழ்ந்தார்‌. இருவரும்‌ கள்ளுக்கடையிலிருந்து வெளியேறி 
கழக்குப்புறமாக நீண்ட ஒற்றையடிப்‌ பாதையில்‌ நடந்தனர்‌. 


“அதோ தெரியுது பாருங்க. . . அதுதான்‌ நான்‌ சொன்ன 
கோயில்‌. தேவியைத்தான்‌ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்தக்‌ 
கோயிலோட பல பகுதிகளை எடுத்துட்டுப்‌ போயிட்டாங்க. பெரிய 
பெரிய கற்கள்‌ மட்டும்தான்‌ அங்க மிச்சமிருக்கு. ஒரே கல்லுல 
வடிச்ச பிரதிஷ்டை அது. இல்லேன்னா அதையும்‌ கொண்டு 
போயிருப்பாங்க.” பெரியவர்‌ குறிப்பிட்டார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 
“மகரவிலகம்‌ எங்கே இருந்தது?” 


“அது, அந்த வேலிக்கு அப்பால. காரியஸ்தர்‌ ஒருவனை 
அங்கேயே இருக்கலாம்‌. அவர்‌ வேற எங்கே போக முடியும்‌? 
பெரியவர்‌ நடையின்‌ வேகத்தைக்‌ குறைத்துக்‌ கொண்டார்‌. 

i இரண்டுகிளாஸ்கள்‌ பெரியவருக்கு ஓரளவு போதையை 


ஏற்படுத்தியிருந்தன. 

அவர்கள்‌ ஒரு பழைய வீட்டை நெருங்கினர்‌. இரண்டு 
மாடிகள்‌ கொண்ட ஒரு சிறிய வீடு அது. அதன்‌ ஒரு பகுதி 
இரிந்து சிதிலமடைந்திருந்தது. 

அதற்குச்‌ சற்றுத்‌ தொலைவில்‌ ஒரு பெரிய கட்டடத்தின்‌ 
மிச்சமீதிகள்‌ தென்பட்டன. 


“கண்ணன்‌ நாயரே. .. பெரியவர்‌ சற்று உரத்த குரலில்‌ 
அழைத்தார்‌. 


அதைக்‌ கேட்டவுடன்‌, கதவைத்‌ திறந்துகொண்டு ஒருவர்‌ 
வெளியே வந்தார்‌. 


“இருக்கிறார்‌. . . வாங்க!”-பெரியவர்‌ அவரை நோக்கி நடந்தார்‌. 


பத்ரன்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்தார்‌. இருவரும்‌ உதிர்ந்து விழத்‌ 
தொடங்கியிருந்த தெருவாசற்படியைக்‌ கடந்து உட்புறம்‌ வந்தனர்‌. 


கண்ணன்‌ நாயர்‌, பத்ரன்‌ நம்பூதிரியை ஊன்றிக்‌ கவனித்தார்‌. 
“சாமி, எங்கேயிருந்து வர்றீங்க?” கண்ணன்‌ கேட்டார்‌. 
அதற்குப்‌ பதிலளித்த பத்ரன்‌ வராந்தாவில்‌ அமர்ந்தார்‌. 


“இந்த ஊரைப்‌ பார்க்க வந்திருக்கீங்களா ?' கண்ணன்‌ 
கேட்டார்‌. 


உ 208 தேவமோகினி 


“அப்படியும்‌ சொல்லலாம்‌!” என்ற பத்ரன்‌ நம்பூதிரி சிதைந்து .... 


போன பெரிய கட்டடங்களின்‌ மிச்சமீதிகளையே பார்த்தார்‌. 


“இங்கேயிருந்த எல்லாம்தான்‌ போயிடுச்சே. . . ஊருக்கே 
ஜஸ்வரியமா திகழ்ந்தது அந்தக்‌ கோயில்தான்‌. அப்புறம்‌ 
கோவிலகம்‌. அதெல்லாமே மறைஞ்சு போச்சே!” கண்ணன்‌ நாயர்‌ 
பெருமூச்செறிந்தார்‌. 


“என்ன இப்படிச்‌ சொல்றீங்க?” பத்ரன்‌ கேட்டார்‌. 


“பழைய பொருள்களுக்கு யானை விலை, குதிரை விலை 
கொடுக்கத்‌ தயாரா இருக்காங்களே. . . புதுசைவிட பழசைத்தான்‌ 
அதிகமா விரும்புறாங்க!” 


“விலைக்கு வாங்கினது யார்‌?” 


“அதுவும்‌ உங்க பக்கத்து அள்தான்‌. வெளிநாட்டுலேர்ந்து வந்த 
ஒருத்தர்‌. அவருக்கு இப்படிப்பட்டதெல்லாம்தான்‌ பிடிக்குமாம்‌.” 


“இந்தக்‌ கோயில்‌ ரொம்பவும்‌ புராதனமானது இல்லையா?” 

“ஆமாம்‌.” 

“இதைக்‌ கட்டுனவங்களைப்‌ பத்தி. . .” 

“அந்தப்‌ பரம்பரையிலேயே இப்ப யாரும்‌ உயிரோட இல்லை. 
இருந்தாலும்‌ மிச்சமீதிகள்‌ இருக்கு. போனா, பாத்துட்டு வரலாம்‌. 
அதெல்லாம்‌ இருக்கட்டும்‌ சாமி, தாகசாந்திக்கு ஏதாவது 
சாப்பிடுறீங்களா?” என்ற கண்ணன்‌ உட்புறம்‌ சென்று வெண்கலச்‌ 
சொம்பு ஒன்றில்‌ தண்ணீர்‌ எடுத்து வந்தார்‌. 

சற்று நேரத்துக்குப்‌ பிறகு கண்ணன்‌ நாயர்‌, பத்ரன்‌ 
நம்பூதிரியுடன்‌ கோயிலை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. பெரியவர்‌, 
அங்கிருந்து தனது வீட்டை நோக்கி நடந்தார்‌. 


1 209 உ 
கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 


கோயில்‌ மிகவும்‌ மோசமான நிலைமையில்‌ இருந்தது. கோயிலின்‌ 
வெளிப்புறச்‌ சுற்றுமதில்‌ முற்றிலுமாகக்‌ காணாமல்‌ போயிருந்தது. 
உட்புறக்‌ கருவறை மட்டும்‌ அந்த அளவுக்குச்‌ சேதமடையவில்லை. 
பத்ரன்‌ கருவறைக்கு முன்னால்‌ சென்றார்‌. இடுக்கிட்டவராகச்‌ 
சட்டென்று பின்னுக்கு நகர்ந்தார்‌. அதற்க டன்‌ 
கருவறையின்‌ வாசலில்‌ இருபுறமும்‌ தென்பட்ட அிற்பங்‌ தான்‌. 
அவற்றில்‌ ஒன்று அவரது கண்களில்‌ ஆச்சரியத்தை 
ஏற்படுத்தியது. , 
காரணம்‌, அது சந்திரமோகனின்‌ படுக்கையறைக்‌ கதவில்‌ 
செதுக்கப்பட்டிருந்த சிற்பத்தின்‌ வடிவிலேயே இருந்ததுதான்‌. 
மேலும்‌ சற்று நெருங்கி ஊன்றிக்‌ கவனித்தார்‌. 
சந்தேகமே இல்லை. அதே சிலையின்‌ அசல்தான்‌ ! 
ர்‌ i ர்கள்‌? பத்ரன்‌ 
“இந்தச்‌ சிலையை யார்‌ வடித்திருப்பார்கள்‌ i 
கில்‌ ஆழ்ந்தார்‌. கண்டுபிடிக்க முடியுமென்று தோன்ற 
வில்லை. சரி, கண்ணன்‌ நாயரிடம்‌ கேட்டுப்‌ பார்கக வேண்டியது! 
தான்‌ என்று நினைத்தவராக அங்கிருந்து கிளம்பினார்‌. 
அவரது வீட்டின்‌ தெருவாசற்படி தாண்டியயோதும்‌ கண்ணன்‌ 
வராந்தாவில்‌ உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. 
“என்ன சாமி. . . கோயிலைப்‌ பார்த்துட்டீங்களா?” பத்ரனைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டார்‌. 
“பார்த்துட்டேன்‌. . . தெரிஞ்சுக்க வந்ததும்‌ தட்டுப்பட்டுடுச்சு. 
“அப்படி என்னத்தை அந்தக்‌ கோயில்ல நீங்க பார்த்திருக்க 
முடியும்‌?” கண்ணன்‌ ஆச்சரியத்துடன்‌ கேட்டார்‌. 
“நான்‌ எதிர்பார்த்து வந்த சிற்பம்‌ ஒண்ணு, அந்தக்‌ கோயில்ல 
இருக்கு!" 


௨210 தேவமோகினி 


“ஓகோ... அங்க இருக்கிற மோகினிசிலையைச்‌ 
சொல்றீங்களா? அதுக்கு ஒரு சரித்திரமே இருக்கு. ஒரு காலத்துல 
கோவிலகத்துல இருந்த தம்புராட்டியை மாதிரியா வெச்சுத்தான்‌ 
சிற்பி அதை வடிச்‌சிருக்கார்‌.” 

“கம்புராட்டியா ?” பத்ரனின்‌ கண்கள்‌ வியப்பால்‌ மலர்ந்தன. 


“இன்னும்‌ தெளிவாச்‌ சொன்னா அவங்க ஒரு இளவரச, 
இளவரசின்னாக்கூட்‌, சாதாரண மனுஷப்‌ பொண்ணே இல்ல 
அவங்க.” 

“அப்புறம்‌?” 


“தேவஅம்சம்‌ கொண்ட கன்னிப்பெண்ணா இருந்தார்‌.” 


“சிற்பி, அந்த இளவரசியை மாதிரியாத்‌ தேர்ந்தெடுக்க என்ன 
காரணம்‌ ?” 


“அதுக்குப்‌ பின்னணியிலயும்‌ ஒரு விசித்திரமான கதை 
இருக்கு... .” என்ற கண்ணன்‌ நாயர்‌ சற்று நேரம்‌ யோசனையில்‌ 
ஆழ்ந்தார்‌. 


அவரது மனத்தில்‌ என்னென்னவோ உணர்வுகள்‌ 
அலையடிப்பதாக பத்ரன்‌ நம்பூதிரிக்குத்‌ தோன்றியது. 


“எல்லாம்‌ கேள்விப்பட்ட செய்திகள்தான்‌.” 
“யார்‌ சொல்லிக்‌ கேள்விப்பட்டிருக்கங்க ?” 
௪2 ்‌ ்‌ A i» 
என்னோட தாய்மாமாதான்‌ சொன்னார்‌. 


“அப்பச்‌ சொல்லுங்க. . . அதை நானும்‌ தெரிஞ்சுக்கிறேன்‌.” 
பத்ரனின்‌ முகத்தில்‌ ஆவல்‌ தெரிந்தது. 

கண்ணன்‌ நாயர்‌ அந்தப்‌ பழைய கதையைச்‌ சொல்லத்‌ 
தொடங்கினார்‌: “முன்னொரு காலத்துல ஏதோ ஒரு நாட்டுலேர்ந்து 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 211 


சிற்பி ஒருத்தர்‌ இங்க வந்திருந்தாராம்‌. சிற்பக்கலையில ரொம்பத்‌ 
தேர்ச்சி பெற்றவராம்‌. முதல்ல அவர்‌ ஒரு கல்லைத்‌ தேர்ந்தெடுத்து 
ஒரு கந்தர்வனோட உருவத்தைச்‌ செதுக்கினாராம்‌. அது 
ஓட்டுமொத்தமா எல்லாரையும்‌ கவர்ந்துடுச்சு. அதோ தெரியுதே, 
அந்த மலைச்சரிவுல இருந்த பாறையிலதான்‌ அதை வடித்தார்‌. 
ஆனா, பிற்பாடு அதுவே ஒரு வினையில முடிஞ்சிடுச்சாம்‌ !” 


“என்ன வினை?” பத்ரன்‌ ஆவலுடன்‌ குறுக்கிட்டார்‌. 


“அது முழுமையடைஞ்ச ஒரு சிலையா இருந்தது. ஒரு தடவை 
அந்த கந்தர்வன்‌ கோவிலகத்துக்குப்‌ போனாராம்‌. இளவரசியோட 
கந்தர்வன்‌ நெருங்கிப்‌ பழகினானாம்‌. இதெல்லாம்‌ யாருக்கும்‌ 
தெரியாம நடந்தது. ஒரு கட்டத்துல இளவரசி கர்ப்பம்‌ அடைஞ்‌ 
சுட்டாங்க. நாளடைவில கோவிலகத்துல இருக்கிற ஒரு சிலர்‌ 
கந்தர்வனோட போக்குவரத்தைக்‌ கண்டுபிடிச்சிட்டாங்க. 
கல்யாணம்‌ ஆகாத இளவரசி கர்ப்பம்‌ தரிக்கிறது ஓர்‌ அவமானம்‌ 
இல்லையா? அதனால அதுக்குக்‌ காரணமான கந்தர்வனை 
நெருப்புல ஹோமிக்கிறதுக்காக ஒரு மந்திரவாதியை வரவழைச்‌ 
சாங்க. அதைத்‌ தெரிஞ்சுக்கட்ட கந்தர்வன்‌ சிலையாக்கூட மீத 
மில்லாம சுத்தமா மறைஞ்சுட்டார்‌. ஆனால்‌, ராஜகுமாரிக்கு ஒரு 
குழந்தை பிறந்துடுச்சு. அழகான ஒரு பெண்‌ குழந்தை...” 


நம்பமுடியாத அந்தக்‌ கதையை பத்ரன்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தார்‌. எனினும்‌ ஒரு சில ஆதாரங்களின்‌ அடிப்படையில்‌ 
அந்தச்‌ சம்பவம்‌ உண்மையாகத்தான்‌ இருக்க வேண்டுமென்று 
அவருக்குத்‌ தோன்றியது. 


“அதிசயமான சக்திகள்‌ கொண்ட அந்தக்‌ குழந்தை வளர்ந்து 
பெரியவளானாள்‌. ஒரு சில வருடங்களுக்குப்‌ பிறகு அந்தச்‌ சிற்பி 
மறுபடியும்‌ இந்த ஊருக்கு வந்தார்‌. சிற்பி, இளவரசியை முதன்‌ 
முதலா சந்திச்சது இதே கோயில்லதான்‌. உடனேயே அவருக்கு, 
அவர்‌ வடித்த கந்தர்வன்‌ சிலை ஞாபகத்துக்கு வந்தது. தனக்கு 
முன்னால்‌ நின்றுகொண்டிருப்பவள்‌ ஒரு சாதாரண மனிதப்‌ பெண்‌ 
அல்லவென்று அவருக்குப்‌ புரிந்தது. 


உ 212 தேவமோகினி 


] அதனால்‌, அதன்‌ ஞாபகார்த்தமாக இளவரசியின்‌ சிலையை 
அத்த ஒற்றைக்‌ கல்லில்‌ செதுக்க வைத்தார்‌. 


சிலையைச்‌ செதுக்கி முடிச்ச பிறகு அதுவும்‌ 
முழுமையானதா, எந்தவிதமான குறையும்‌ இல்லாததா இருந்தது. 
இந்தச்‌ சூழ்நிலையில, ஒரு பெளர்ணமி ராத்திரியில இளவரசி 
காணாமல்‌ போயிட்டாங்க...” கண்ணன்‌ நாயர்‌ விவரித்தார்‌. 


உடனேயே பத்ரனுக்கு விஷயம்‌ இன்னதென்று விளங்கியது. 


கந்தர்வனின்‌ மகளான அந்த இளவரசி, அந்தச்‌ சிலைக்குள்‌ 
புகுந்து கொண்டாள்‌. அப்படியானால்‌, அந்த இளவரசியின்‌ உடல்‌ 
எங்காவது பத்திரமாகப்‌ பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கலாம்‌. 
இந்தச்‌ சிலைகளின்‌ மூலஸ்தானம்‌ தெரிந்துவிட்டது. 


; அப்படியானால்‌ தான்‌ உடனடியாகச்‌ செய்யவேண்டியது 
அந்தச்‌ சிலையை அழிக்கும்‌ வேலையைத்தான்‌. ஆனால்‌, தான்‌ 
செய்வது கண்ணன்‌ நாயருக்குத்‌ தெரியக்கூடாது. தெரிந்தால்‌, 
அதனால்‌ வீணான பிரச்சனைகள்‌ கிளம்பும்‌ என்று பத்ரன்‌ 
நினைத்தார்‌. 


அதே நேரம்‌ தேவயானி, சந்திரமோகனை நெருங்கிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


27 


தேவயானி வரும்போது சந்திரமோகன்‌ ஆழ்ந்த தூக்கத்தில்‌ 
இருந்தார்‌. 


“எழுந்திருங்கள்‌!” அவள்‌, அவரது காதில்‌ மந்திரித்தாள்‌. 
அவள்‌, இரண்டாவது தடவை அழைத்ததும்‌ அவர்‌ கண்விழித்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 2136 

கண்விழித்தவர்‌ விளக்கின்‌ திரியை உயர்த்தியவாறே கேட்டார்‌: 
“யாரது. . . நே. . . மோகினியா?” குரல்‌ குழறியது. 

“ஆமாம்‌. . . நானேதான்‌. ஒரு அவசரமான விஷயம்‌. சீக்கிரமா 
எழுந்திருங்க!” தேவயானி வற்புறுத்தினாள்‌. 

அவளது குரலில்‌ இருந்த பதற்றத்தைக்‌ கவனித்த 
சந்திரமோகன்‌ வாரிச்சுருட்டிக்கொண்டு எழுந்தார்‌. 

அவளது முகம்‌, மனத்தின்‌ பரபரப்பை எடுத்துக்காட்டியது. 
குளிர்‌ நிறைந்த அந்த இரவிலும்‌ அவள்‌ உடல்‌ வியர்த்தது. அவள்‌ 
மூச்சு விடுவதே ஏறத்தாழ இரைப்பது போல்‌ இருந்தது. ஏதோ ஓர்‌ 
ஆபத்து அவளைச்‌ சூழ்ந்திருப்பதாக அவருக்குப்‌ புலப்பட்டது. 

“என்ன நடந்தது தேவயானி?” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“என்னமோ விபரீதம்‌ நடக்கப்‌ போறதா என்‌ உள்மனம்‌ 
சொல்லுது.” அவள்‌ படபடப்புடன்‌ பேசினாள்‌. 


“அதற்கு அடிப்படைக்‌ காரணம்‌ ஏதாவது உண்டா?" 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


“சாதாரணமா இப்படி ஏதாவது நடந்தால்‌, உடனடியா எனக்கு 
அதன்‌ காரணம்‌ தெரியும்‌. ஆனால்‌, இப்போது என்னுடைய சக்தி 
படிப்படியாகக்‌ குறைந்து வருவதுதான்‌ தெரிகிறது. யோசிச்சுப்‌ 
பார்த்தா, என்னை யாரோ கொல்ல முயற்சி பண்றதாத்தான்படுது!” 

“அதுக்கு இப்ப நான்‌ என்ன செய்யணும்‌? சொன்னா 
செய்யுறேன்‌.” சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“சொல்றேன்‌. . . இந்த பங்களாவோட மேற்குப்‌ பக்கத்துல 
தேவி கோயில்‌ இருக்குது இல்லையா, அதுக்குப்‌ பக்கத்துல ஒரு 
நம்பூதிரி இருக்கார்‌. அவர்‌ ஒரு தடவை இங்கேயும்‌ வந்திருக்கார்‌. 
ஜோதிட  சாஸ்திரத்துல தேர்ந்தவர்‌. அவர்கிட்டப்‌ போனால்‌, 
விஷயம்‌ என்னன்னு விளங்கும்‌.” 


“நான்‌ எப்பப்‌ போகணும்‌?” 


© 214 தேவமோகினி 


“முடியுற அளவுக்கு சீக்கிரமா போங்க. இப்போ ராத்திரியோட 
மூணாவது யாமம்‌ முடியப்போகுது. சூரிய உதயத்துக்கு 
முன்னாலேயே அவர்‌ எழுந்துடுவார்‌. காலைக்கடன்களை முடித்து 
விட்டு, தரியநமஸ்காரம்‌ முடிந்த பிறகு வீட்டுக்குத்‌ திரும்புவார்‌. 
அந்த நேரத்துல நீங்க அவரைச்‌ சந்திக்கணும்‌.” 

்‌ “நீ சொல்றபடியே செய்யுறேன்‌!” என்ற சந்திரமோகன்‌ 
கட்டிலிலிருந்து எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டார்‌. 

“டார்ச்லைட்டை எடுத்துக்கங்க. அந்தப்பாதை கொஞ்சம்‌ 
மோசமானது.” தேவயானி நினைவூட்டினாள்‌. 

4 சந்திரமோகன்‌ பங்களாவிலிருந்து வெளியேறினார்‌. தேவயானி 
என்ற மோகினியும்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்தாள்‌. 


தேவி கோயிலை நெருங்கியபோது யாமம்‌ முடிந்து விட்டதைப்‌ 
பறவைகளின்‌ குரல்‌ உணர்த்தியது. 


“நல்லவேளையா எமுந்துட்டார்‌!” மோகினி சொன்னாள்‌. 


"இல்லத்துக்குச்‌ சென்றபோது அவர்‌ குளியல்‌, சூரிய 
நமஸ்காரம்‌ போன்றவற்றை முடித்துக்‌ கொண்டு ஒருவாய்‌ 
வெற்றிலை மெல்லுவதற்காக வெற்றிலையைக்‌ கையில்‌ எடுத்தார்‌. 
அப்போதுதான்‌ தெருவாசற்படி தாண்டி யாரோ வருவதைக்‌ 
கவனித்தார்‌. முதலில்‌ மோகினி அவரது கண்களுக்குத்‌ தட்டுப்‌ 
படவில்லை. ஆனால்‌, விரைவிலேயே அடையாளம்‌ கண்டு கொண்டார்‌. 

்‌ “என்ன. . . இந்த விடியற்கால நேரத்துல ரெண்டு பேருமா 
சேர்ந்து வந்திருக்கீங்க ?” திருமேனி கேட்டார்‌. 


“ரொம்பவும்‌ முக்கியமான ஒரு விஷயம்‌. . .” சந்திரமோகன்‌ 
பேசினார்‌. 


“அப்பச்‌ சொல்லுங்க!" திருமேனி பதில்‌ கொடுத்தார்‌. 


“கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, தேவயானிக்கு ஒரு பயம்‌. 
ஏதோ ஓர்‌ ஆபத்து ஏற்படப்‌ போறதா சொன்னாள்‌. அதனால 
அதைப்பத்தித்‌ தெரிஞ்சுக்க விரும்புறோம்‌.” 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 215 6 

“தேவயானி, நீ கிளம்பும்மா. சூரியன்‌ உதிக்க ஆரம்பிச்சாச்சு. 
மேற்கொண்டு தாமதிக்க வேண்டாம்‌. சூரிய ஒளி உன்னோட 
உடம்புல பட்டா, என்ன ஆகும்னு உனக்கே தெரியுமில்லையா?” 
திருமேனி நினைவூட்டினார்‌. 

ஒரு மோகினியின்‌ உடலில்‌ சூரிய வெளிச்சம்‌ படுவது 
கூர்மையான அம்புகள்‌ பாய்வதற்குச்‌ சமம்‌ என்றும்‌, அது அவளை 
அழித்துவிடும்‌ என்பதையும்‌ நினைவு கூர்ந்தாள்‌. எனவே சட்டென்று 
அங்கிருந்து மறைந்தாள்‌. 

திருமேனி சற்று நேரம்‌ கண்களை மூடி அமர்ந்திருந்தார்‌. 

அவரது விசாலமான நெற்றியில்‌ சுளிவுகள்‌ தோன்றி 
மறைந்தன. அவர்‌ தீவிர சிந்தனையில்‌ ஆழ்ந்திருப்பது 
சந்திரமோகனுக்குப்‌ புரிந்தது. ஏறத்தாழப்‌ பத்து நிமிடங்கள்‌ அவர்‌ 
அந்த நிலையிலேயே இருந்தார்‌. பிறகு கண்களைத்‌ திறந்தார்‌. 

“பிடிபட்டுடுச்சு!” அவர்‌ தனக்குத்‌ தானே மந்திரிப்பது மாதிரிப்‌ 
பேசினார்‌. 

“சொல்லுங்க திருமேனி!” சந்திரமோகன்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 

“மோகினியோட சொந்த இருப்பிடம்‌ வடக்குத்திசையில 
இருக்கிறது. பத்ரன்‌ நம்பூதிரி அதைக்‌ கண்டுபிடித்து விட்டார்‌. 
உடனேயே அழிக்க முயற்சி செய்கிறார்‌. அவரது முயற்சி 
வெற்றியடைந்துவிட்டால்‌, தேவயானியின்‌ நிலை மிகவும்‌ 
ஆபத்தானதாகிவிடும்‌” திருமேனி குறிப்பிட்டார்‌. 

“அதைத்‌ தடுக்க நான்‌ என்ன செய்யணும்னு சொல்லுங்க.” 

“எனக்கு ஒரேயொரு வழிதான்‌ புலப்படுது. நீங்க உடனே அந்த 
இடத்துக்குப்‌ போய்‌, அவரோட முயற்சிகளை முறியடிக்கணும்‌.” 

“அது எந்த இடம்னு தெரியலையே?” 

“ஒரு தேவி கோயிலோட கருவறை வாசல்லதான்‌, தேவயானி 
யோட மூலஸ்தானம்‌ தட்டுப்படுது. அதுதான்‌ என்‌ பார்வைக்குப்‌, பட்டது! 


உ 216 தேவமோகினி 


“அந்த இடம்‌ எதுன்னு நான்‌ எப்படிங்க கண்டுபிடிக்கறது ?” 

திருமேனி மீண்டும்‌ கண்களை மூடிக்கொண்டார்‌. 
நேரத்துக்குப்‌ பிறகு பேசினார்‌: “இப்ப விளங்கிடுச்சு. நானும்‌ அங்க 
போயிருக்கிறேன்‌. வேணும்னா, அந்த இடத்துக்கு நானும்‌ 
உங்ககூட வர்றேன்‌.” இருமேனி கூறினார்‌. 

“இன்னிக்கே கிளம்பணுங்களா ?” 


“இன்னிக்கே இல்லை, இப்பவே கிளம்பணும்‌. இல்லேன்னா, 
தேவயானியை நம்மளால காப்பாத்த முடியாது.” 


“அப்ப நான்‌ உடை மாத்தீட்டு வந்துடறேன்‌.”-சந்திரமோகன்‌ 
சொன்னார்‌. 


“நம்மளோட தோற்றம்‌ ரொம்பவும்‌ எளிமையா இருக்கட்டும்‌. 


தாம அங்க போகும்போது யாரும்‌ சந்தேகப்படக்கூடாது.” 

சரி என்று தலையாட்டிய சந்திரமோகன்‌ பங்களாவை 
அடைந்து வேறு வேட்டி - சட்டையை அணிந்தார்‌. தேவையான 
பணத்தை எடுத்துக்‌ கொண்டார்‌. திருமேனியின்‌ வீட்டுக்குத்‌ இரும்பி 
வந்தபோது அவர்‌ காவி உடையைக்‌ களைந்து வெள்ளை வேட்டி- 
சட்டையுடன்‌ தயாராக இருந்தார்‌. 

இருவரும்‌ அங்கிருந்து கிளம்பினார்கள்‌. 

ஏறத்தாழ மதியமானபோது இருவரும்‌ பத்ரன்‌ வந்து சேர்ந்த 
நாற்சந்திப்புக்கு வந்து சேர்ந்தனர்‌. 

அருகிலிருந்த மீக்கடைக்குள்‌ நுழைந்து டீ போடச்‌ 
சொன்னார்கள்‌. 

கடையில்‌ அப்போது ஆட்கள்‌ குறைவாக இருந்தனர்‌. 


“பக்கத்திலேயே எனக்‌ 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 217 6 
அதுதான்‌ நல்லதென்று சந்திரமோகனுக்கும்‌ தோன்றியது. 
அந்த இல்லமும்‌ அருகில்தான்‌ இருந்தது. 
அது மிகவும்‌ பழமையான ஓர்‌ இல்லம்‌. இரண்டு மாடிகள்‌ 

கொண்ட ஒரு கட்டடம்‌. வீட்டின்‌ நான்கு புறமும்‌ சிறிய வராந்தா 

இருந்தது. 

முற்றப்‌ பகுதியில்‌ வில்வ' மரம்‌ ஒன்று பிரம்மாண்டமாக 
வளர்ந்து பந்தல்‌ போல்‌ நிழல்‌ பரப்பியிருந்தது. 

முற்றத்தில்‌ இருந்து துளசி மாடத்தை நெருங்கிய திருமேனி 
உட்புறத்தைப்‌ பார்த்துக்‌ குரல்‌ கொடுத்தார்‌. 

சற்று நேரத்துக்குள்‌ கதவைத்‌ திறந்துகொண்டு, நடுவயதுப்‌ 
பெண்மணி ஒருவர்‌ வெளியே வந்தார்‌. 

வந்தவர்‌, சற்று நேரம்‌ திருமேனியை ஊன்றிக்‌ கவனித்தார்‌. 

“ஓகோ நீங்கதானா... வாங்க... வாங்க!” பெண்மணி 
வரவேற்றார்‌. 

திருமேனியுடன்‌ வந்திருந்த சந்தரமோகனைச்‌ சந்தேகத்துடன்‌ 
ஊன்றிப்‌ பார்த்தார்‌. 

“எனக்கு ரொம்பவும்‌ வேண்டியவர்‌ !”'-திருமேனி, 
சந்தரமோகனை அறிமுகப்படுத்தினார்‌: “வீட்டுக்காரர்‌ “எங்க 
போயிருக்கார்‌?” 

“வெளியூர்‌ போயிருக்கார்‌. வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள்‌ 
ஆகலாம்‌.” பெண்மணி பதிலளித்தார்‌. 

அப்படியானால்‌ அவர்‌ காத அல்லது ராமேஸ்வரம்‌ 
போயிருக்கக்கூடும்‌ என்று திருமேனி யூகித்தார்‌. அந்தப்‌ பெண்‌ 
மணியின்‌ வீட்டுக்காரர்‌ கோயில்‌ கோயிலாகப்‌ போய்‌ வருவதில்‌ 
ஆர்வம்‌ உள்ளவர்‌ என்பது திருமேனிக்குத்‌ தெரியும்‌. ஏற்கெனவே 
ஒரு தடவை திருமேனி வந்தபோதும்‌ இதுவேதான்‌ நடந்தது. மூன்று 
நாட்கள்‌ காத்திருந்த பிறகுதான்‌ அவர்‌ வந்து சேர்ந்தார்‌. 


© 218 தேவமோகினி 


“ம சாப்பிடுறீங்களா?” பெண்மணி கேட்டார்‌. 

“இப்ப வேண்டாம்‌. பஸ்‌ இறங்கினதும்‌ பக்கத்துக்‌ கடையில்‌ 
குடிச்சோம்‌. நாளைக்குதான்‌ ஊர்‌ திரும்பணும்‌. அதுவரைக்கும்‌ 
தங்கறதுக்கு இடம்‌ வேணும்‌!” 

“அதுக்கென்ன இந்த வீட்டுச்சவுக்கை சும்மாதான்‌ கிடக்குது. 
விருந்தாளிகள்‌ எப்பவாவதுதானே வர்றாங்க?” 

திருமேனியும்‌ சந்திரமோகனும்‌ சவுக்கையை நோக்கி 
நடந்தனர்‌. 

“கொஞ்சநேரம்‌ ஓய்வு எடுத்துட்டுக்‌ இளம்பலாம்‌. அதுக்குள்ள 
இவங்ககிட்டேருந்து சில விஷயங்களைத்‌ தெரிஞ்சுக்க 
வேண்டியிருக்கு.” என்ற திருமேனி, வெளியே வந்தார்‌. 


வராந்தாவில்‌ அமர்ந்து திருமேனி ஒரு தடவை 
தொண்டையைச்‌ செருமியதும்‌ அந்தப்‌ பெண்மணி மீண்டும்‌ 
வெளியே வந்தார்‌. 


*வேற ஏதாவது தேவையா? அங்க ஸ்லாம்‌ வசதியா இருக்குமே?” 

“அதெல்லாம்‌ எதுவுமில்லை. நாங்க ரெண்டுபேரும்‌ ஒரு 
முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கோம்‌.” திருமேனி 
விளக்கினார்‌. 

அதைக்‌ கேட்டுக்கொண்ட அவர்‌ பதிலளித்தார்‌: 
““கோவிலகத்தைக்‌ கிட்டத்தட்ட பெயர்த்து எடுத்துட்டுப்‌ 
போயிட்டாங்க. அப்புறம்‌ கோவிலகத்தோட காரியஸ்தர்‌ இப்பவும்‌ 
இருக்கார்‌. கோயில்ல வெறும்‌ கருவறை மட்டும்தான்‌ 
மிச்சமிருக்கு!” பெண்மணி பதிலளித்தார்‌. 


“இவ்வளவு தகவல்கள்‌ போதும்‌. கூட வந்திருக்கிறவர்‌ 
ஓய்வெடுக்கட்டும்‌. நான்‌ கோயில்‌ வரைக்கும்‌ ஒரு நடை போயிட்டு 
வந்துடறேன்‌.” திருமேனி எழுந்து நடக்கத்‌ தொடங்கினார்‌. 

அவர்‌ கோயிலை நோக்கி விரைந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 219 6 

குன்றின்‌ சரிவில்‌ ஒற்றைக்‌ கல்லால்‌ வடிவமைக்கப்பட்ட 
கோயில்‌ தொலைவிலிருந்து பார்த்தபோதே தெரிந்தது. கோயிலின்‌ 
கம்பீரமான பழைய தோற்றம்‌, சுற்றுப்புற மதில்களுடன்‌ அவரது 
நினைவில்‌ எழுந்தது. 

இப்போது சுற்றுமதிலும்‌ கோபுரவாசலும்‌ காணாமல்‌ 
போயிருக்கிறது. அதன்‌ அடையாளங்கள்‌ அங்கிங்காகச்‌ சிதறிக்‌ கடந்தன. 

இருமேனி அந்தக்‌ கற்குவியலுக்கு இடையே நடந்து கோயிலை 
நெருங்கினார்‌. சற்றுத்‌ தொலைவு சென்றபோது அங்கு யாதோ 
நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. கவனித்தபோது அது பத்ரன்‌ 
நம்பூதிரி என்பது விளங்கியது. 

கருவறை வாசலில்‌ ஒரு புறமாகச்‌ செதுக்கப்பட்டிருந்த 
மோகினி சிலையின்‌ அருகே நின்று அதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ பத்ரன்‌. pe 

திருமேனி ஊன்றிக்‌ கவனித்தார்‌. 

பத்ரன்‌ அந்தச்‌ சிலையின்‌ கை கால்களை அளவெடுத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

இருமேனிக்கு விஷயம்‌. விளங்‌ கியது. 


உடனே ழே குனிந்தவர்‌ ஒரு சிறு கல்லை எடுத்து, அதை 
உதட்டருகே வைத்து மந்திரம்‌ ஜெபித்து, அந்தச்சிலையை நோக்கி 
எறிந்தார்‌. 

ஒரு மின்மினிப்பூச்சி பறந்து போவதுபோல்‌ விசையுடன்‌ 
பாய்ந்து சென்ற அந்தக்‌ கல்‌, சரியாக அந்தச்‌ சிலையின்‌ உச்சியில்‌ 
போய்‌ விழுந்தது. 

சட்டென்று அதன்‌ கண்கள்‌ அசையத்‌ தொடங்கின, பிறகு 
உதடுகள்‌. . . 

“என்ன பத்ரன்‌. . .?” எங்கிருந்தோ திடுமென்று பெண்‌ குரல்‌ 
ஒன்று கேட்டது. 


220 தேவமோகினி 

சுற்றுமுற்றும்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. எங்கும்‌ யாரும்‌ 
தட்டுப்படவில்லை. அவர்‌ மறுபடியும்‌ சிலையின்‌ உடலளவைக்‌ 
குறிப்பதில்‌ முனைந்தார்‌. 


“என்ன பத்ரா. . . காது கேட்கவில்லையா?” மறுபடியும்‌ அதே 
பெண்குரல்‌. 
அப்போது முன்னாலிருந்த சிலையை ஊன்றிக்‌ கவனித்தார்‌. 
சிலையின்‌ உடல்‌ மொத்தமும்‌ அசைவதுபோல்‌' தோன்றியது 
பத்ரனுக்கு. 
நடனமாடுவதுபோல்‌ வடிவமைக்கப்பட்டிருந்த அந்தச்‌ 
லயின்‌ இரண்டு கால்களும்‌ இப்போ, 


“என்ன!” பத்ரனின்‌ உடல்‌ மொத்தமும்‌ குப்பென்று வியர்த்தது. 
“என்னை அழிக்கிறதுக்காகத்தான்‌ வந்திருக்கிறியா பத்ரா?" 

இப்போது அந்தச்‌ சிலை அவரிடம்‌ நேரடியாகப்‌ பேசியது. 
பத்ரன்‌ மெளனமாக நின்றார்‌. உடலில்‌ வியர்வை ஆறாக 
லக்கூட அவரால்‌ நாவை அசைக்க 


“மேற்கொண்டு இங்க நிற்காதே. உயிர்மேல ஆசையிருந்தால்‌ 
உடனே இங்கிருந்து கிளம்பு. இல்லாவிட்டால்‌ விபரீதம்‌ நிகழும்‌.” 
மோகினிசிலை பேசியது. 


பத்ரன்‌ உடனேயே எதையோ மந்திரித்தபடி வலதுகையை 
உயர்த்தினார்‌. அப்போது சிலையின்‌ தலைப்‌ பகுதியிலிருந்து 
திருமேனி எறிந்த கல்‌ பத்ரனின்‌ உயர்த்திய கைமீது பாய்ந்தது. 


பத்ரன்‌ வலி தாங்காமல்‌ தன்கையை உதறினார்‌. ஆனால்‌, 
அவரால்‌ கையை அசைக்கவே முடியவில்லை. உயர்ந்த கை 


உயர்த்தியபடி மேற்புறமாக அப்படியே நின்றுவிட்டது. 


A . 221 6 
கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 


“போ. . . இங்கிருந்து கிளம்பு. அதுதான்‌ உனக்கு நல்லது.”- 
மோகினி திரும்பவும்‌ சொன்னது. 

Hl ட க , ்‌ பி நடக்கத்‌ 
வேறு வழியில்லாமல்‌ பத்ரன்‌ அங்கிருந்து திரும்‌, ‘ 
தொடங்கினார்‌. நேராக கண்ணன்‌ நாயரின்‌ வீட்டை நோக்கிச்‌ சென்றார்‌ 
அங்கிருந்த சவுக்கையினுள்‌ நுழைந்து உட்கார்ந்தார்‌. 

மேற்கொண்டு என்ன செய்யலாம்‌ என்கிற யோசனையில்‌ 
ஆழ்ந்தார்‌. 

உடனே ஒரு யோசனை புலப்பட்டது. 

ட்‌ ட்‌ ள்‌ nc ஞ்‌ 

“அந்தச்‌ சிலைக்கு முன்னால்‌ ஹோமம்‌ ஒன்றை நடத்த ்‌ 
அந்த ஹோமத்தில்‌ நீசமான பொருள்களை ஹோமிக்க 
வேண்டியதுதான்‌. இது ஒன்றுதான்‌ வழி!' பத்ரன்‌ ஒரு 
தீர்மானத்துக்கு வந்து விட்டிருந்தார்‌. 


28 


பத்ரன்‌ அங்கிருந்து போனபிறகு மேலும்‌ சற்றுநேரம்‌ 
அங்கேயே நின்றிருந்த திருமேனி கோயிலின்‌ கருவறையை 
நெருங்கினார்‌. 

நிலவு, அப்போதுதான்‌ மேகங்களின்‌ பிடியிலிருந்து 
விடுபட்டது. நிலவொளி சரியாகச்‌ சிலைகளின்‌ மீது பதிந்தது. 

கருவறை வாசலில்‌ நிற்கும்‌ இரண்டு மேகி சிலைகளில்‌ 
வலதுபுறம்‌ இருப்பதுதான்‌ தேவயானியின்‌ சிலையாக 
இருக்கவேண்டும்‌ என்று திருமேனி யூ௫த்தார்‌. காரணம்‌, பத்ரனின்‌ 
கையில்‌ மோதிய கல்‌, மறுபடியும்‌ அந்தச்‌ சிலையின்‌ 
தலைப்பகுதியிலேயே பதிந்திருந்தது. 
* திருமேனி கருவறையின்‌ உட்புறத்தைக்‌ கவனித்தார்‌. 


உ 222 


தேவமோகினி 
உட்புறத்திலிருந்த தேவியின்‌ மூக்குத்தி பளபளத்தது. 
- சற்று நேரம்‌ யோசித்தவாறே நின்றிருந்த பிறகு அவர்‌ 
க்புறமாகக்‌ கையை நீட்டி, தேவிசிலையின்‌ நேர்கீழாக விழுந்து 
இடந்த உலர்ந்த பூமாலையைக்‌ கையில்‌ எடுத்தார்‌. பிறகு ரக்ஷா 
மந்திரம்‌ ஜபித்து, வலதுபுறமிருந்த மோகினி சிலையின்‌ கழுத்தில்‌ 
போடுவதாகக்‌ கற்பனை செய்துகொண்டு அதன்‌ தலைமீது 
போட்டார்‌. 


௨... அதன்பின்‌ அங்கிருந்து விரைவாகத்‌ ம்பி க்கத்‌ 
தொடங்கினார்‌. நே நல்‌ 


“சந்திரமோகன்‌, நாம இப்ப ரொம்பவும்‌ சிரமமான ஒரு 
வேலையைச்‌ செய்யவேண்டி இருக்கு.” திருமேனி, 
சந்திரமோகனிடம்‌ சொன்னார்‌. 


“சரி, விஷயத்தைச்‌ சொல்லுங்க! நான்‌ என்ன பண்ணணும்‌?” 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 


“தேவயானியோட மாதிரிச்சிலை, அதாவது மூலஸ்தானம்‌ 
இங்க இருக்கிற கோயில்ல இருக்கு. அது கல்லுல வடிச்ச சிலை, 
நாம எப்படியாவது அந்தச்‌ சிலையை இந்த வீட்டுக்குக்‌ கொண்டு 
வரணும்‌. கோவிலகத்துல யாருமில்லை. இருக்கிற ஒரே நபர்‌ 
பழைய காரியஸ்தர்தான்‌, பத்ரன்‌ நம்பூதிரி இப்ப அவர்கூடத்தான்‌ 
தங்கியிருக்கார்‌. எப்படியும்‌ அவர்‌ அந்தச்‌ சிலையை அழிக்கணும்னு 
ட்ட க்‌ அதுக்கு இடம்‌ கொடுக்காம நாம 
முந்தணும்‌. 


“நாம ரெண்டுபேர்‌ மட்டுமே அதை அங்கேருந்து எடுத்துட்டு 
வரமுடியுமா?” சந்திரமோகன்‌ சந்தேகத்துடன்‌ கேட்டார்‌. 


“முடியாது. எப்படியும்‌ மேற்கொண்டு ரெண்டுபேரோட 
உதவியாவது தேவைப்படும்‌. நீங்க அந்த டீக்கடைக்குப்‌ போனீங்‌ 
கன்னா ரெண்டு பேர்‌ கிடைக்கலாம்‌. காரியம்‌ இன்னதுன்னு 
சொல்ல வேண்டாம்‌. பணம்‌ கொடுத்தா என்ன வேணும்னாலும்‌ 
செய்யத்‌ தயாரா இருக்காங்க ஆளுங்க!” 


223 6 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 
“சரி, அப்படியே செய்யலாம்‌.” சந்திரமோகன்‌ ஒப்புக்‌ கொண்டார்‌. 
சந்திரமோகன்‌ டீக்கடைக்கு வந்து சேர்ந்தார்‌. கடையின்‌ 
உட்புறமிருந்த இரண்டு பெஞ்ச்சுகளில்‌ இரண்டுபேர்‌ படுத்து 
உறங்கிக்‌ கொண்டிருந்தனர்‌. கடைக்காரர்‌ கடை மூடும்‌ வேலையில்‌ 
தீவிரமாக இருந்தார்‌. 

“சாப்பிட எதுவுமில்லை. டீ மட்டும்‌ வேணும்னா தர்றேன்‌.” 
கடைக்காரர்‌ சொன்னார்‌. 

“சரி. . . குடுங்க?” 

டீக்கடைக்காரர்‌ டீ போடுவதில்‌ ஈடுபட்டவாறே கேட்டார்‌: 
“என்ன சார்‌ இந்த நேரத்துல?” 

“எனக்கு ரெண்டு பேர்‌ தேவைப்படுறாங்க. அத்தியாவசியமான 
விஷயம்‌. தேவையான கூலியைக்‌ கொடுத்துடலாம்‌.” சந்திரமோகன்‌ 
பெஞ்ச்சில்‌ படுத்திருப்பவர்களைப்‌ பார்த்தவாறே சொன்னார்‌. 

“ அவ்வளவுதானே... அவங்களும்‌ கூலி வேலை 
செய்யறவங்கதான்‌. எந்த வேலையும்‌ செய்யக்கூடியவங்க.” என்ற 
கடைக்காரர்‌ அவர்களை எழுப்பவும்‌ செய்தார்‌. 

தூக்கத்திலிருந்து எழுந்தவர்கள்‌ சோம்பல்‌ முறித்தபடி 
கொட்டாவி விட்டார்கள்‌. 

“அவங்களுக்கும்‌ டீ கொடுங்க!” சந்திரமோகன்‌ சொன்னார்‌. 

டீ சாப்பிட்டதும்‌ அவர்கள்‌ புத்துணர்ச்சி பெற்றனர்‌. 

“நாங்க என்ன சார்‌ செய்யணும்‌?” அவர்கள்‌ சந்திரமோகனிடம்‌ 
கேட்டார்கள்‌. 

“முதல்ல என்கூடக்‌ கிளம்புங்க... உங்களால செய்ய முடிஞ்ச 

வேலைதான்‌. நீங்க விரும்புற கூலி தர்றேன்‌. போதுமா?” 
“அதுபோதும்‌ எங்களுக்கு!” அவர்கள்‌ ஒப்புக்கொண்டனர்‌. 


மூவரும்‌ இருமேனியிடம்‌ வந்து சேர்ந்தனர்‌. 


© 224 தேவமோகினி 


“நமக்கு இப்பத்‌ தேவை ஒரு கடப்பாரை. ஒரு சிலையைப்‌ 
பெயர்த்து எடுக்க வேண்டும்‌. பிறகு அதை இந்த இடத்துக்குக்‌ 
கொண்டுவந்து சேர்க்கவேண்டும்‌. அத்துடன்‌ அவர்கள்‌ வேலை 
தீர்ந்தது. மற்றதை அப்புறம்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌.” திருமேனி 
கூறினார்‌. 

“ரெண்டு கடப்பாரை போதுங்களா ?” 


“தாராளமா போதும்‌. கடப்பாரைகளோட நேரா கோயிலுக்கு 
வந்து சேருங்க. நாங்க போய்க்‌ காத்திருக்கிறோம்‌.” திருமேனி 
அவர்களை முடுக்கிவிட்டார்‌. 

அவர்கள்‌ அங்கிருந்து கிளம்பி கோயிலை நோக்கிப்‌ 
புறப்பட்டனர்‌. 

சற்று நேரத்துக்குள்‌ அவர்களும்‌ கருவிகளுடன்‌ வந்து சேர்ந்தனர்‌. 

“அதோ. . . வலதுபுறத்துல இருக்கிற அந்தச்‌ சிலையைத்தான்‌ 
பெயர்த்து எடுக்கணும்‌.” திருமேனி சுட்டிக்‌ காட்டினார்‌. 

“சிக்கல்‌ ஏதாவது ஏற்படுங்களா?” சற்று வயதானவர்‌ கேட்டார்‌. 


“பயப்படவே வேணாம்‌. அப்படி எதுவும்‌ நடக்காது. நாங்களும்‌ 
தானே உங்ககூட இருக்கோம்‌!” திருமேனி தைரியம்‌ கொடுத்தார்‌. 


“நாங்க அதைக்‌ கேக்கலை. கோயில்‌ சிலையாச்சே, கடவுள்‌ 
குத்தம்‌ மாதிரி ஏதாவது ஏற்படுமோன்னுதான்‌. வேற எதுக்கு நாங்க 
பயப்படப்‌ போறோம்‌?” 

“அந்தப்‌ பயமும்‌ உங்களுக்கு வேண்டாம்‌. தெய்வகுத்தத்துக்கு 
இதுல இடமே இல்லை. இது நல்லதுக்காகத்தான்‌.” அதற்கும்‌ 
இருமேனிதான்‌ பதிலளித்தார்‌. 

நிலவொளியில்‌ பளபளத்த திருமேனியின்‌ உடம்பும்‌, அவரது 
தாடி மீசையும்‌ அவரை நம்பலாம்‌ என்று அவர்களுக்குத்‌ தைரியம்‌ 
கொடுத்திருக்க வேண்டும்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 225 6 


பக்குவமாகக்‌ குத்தியும்‌, நெம்பியும்‌ பத்திரமாக அந்தச்‌ 
சிலையை அசையச்‌ செய்தனர்‌. சற்று நேரத்துக்குள்‌ முன்புறமாகச்‌ 
சாயத்‌ தொடங்கிய சிலையைத்‌ தாங்கிப்‌ பிடித்து, எச்சரிக்கையுடன்‌ 
தரையில்‌ கிடத்தினர்‌. 


“இனி, இதை நாம இங்கேருந்து எடுத்துட்டுப்‌ போக 
வேண்டியதுதான்‌.” 


நால்வருமாகச்‌ சேர்ந்து சிலையைத்‌ தூக்கினர்‌. ஆனால்‌, 
அதை அவர்கள்‌ இருவரும்‌ தூக்கிக்‌ கொண்டதும்‌ சந்திரமோகனும்‌, 
திருமேனியும்‌ அவர்களுடன்‌ நடந்தனர்‌. 

அவர்கள்‌ இல்லத்துக்கு வந்து சேர்ந்தபோது மூன்றாவது 
ஜாமம்‌ முடிவடைந்தது. 

சந்திரமோகன்‌ அவர்களிடம்‌ ஐந்நூறு ரூபாயைக்‌ கூலியாகக்‌ 


கொடுத்தார்‌. அவர்கள்‌ மிகுந்த சந்தோஷத்துடன்‌ நன்றி சொல்லி 
விடைபெற்றனர்‌. 


அறைக்குள்‌ சிலை பத்திரமாக இருந்தது. 


“மேற்கொண்டு .என்ன பண்ணணும்‌ ?” சந்திரமோகன்‌ 
கேட்டார்‌. 


“நிம்மதியாப்‌ படுத்துத்‌ தூங்கவேண்டியதுதான்‌. இனிமே 
எல்லா வேலையும்‌ நாளைக்குக்‌ காலையிலே போதும்‌!” இருமேனி 
கூறினார்‌. 


* சிலையை அறையின்‌ மூலையில்‌ நன்றாக நகர்த்தி வைத்து, 
அதை ஒரு போர்வையால்‌ மூடி வைத்தனர்‌. பிறகு படுத்துக்‌ 
கொண்டனர்‌. 


பத்ரன்‌ மறுநாள்‌ பகல்‌ நேரத்தில்‌ கோயிலுக்குச்‌ 
செல்லவில்லை. கண்ணன்‌ நாயரை அழைத்துக்‌ கொண்டு 
அருகில்‌ உள்ள நகரத்துக்குப்‌ போனார்‌. ஹோமத்துக்கான 
பொருள்களை வாங்கி வருவதுதான்‌ அவரது நோக்கம்‌. 


» 226 தேவமோகினி 


இதைத்‌ தெரிந்துகொண்ட திருமேனி, சந்திரமோகனை அதே 
நகருக்கு அனுப்பி வைத்து வாடகை கார்‌ ஓன்றை எடுத்து வரச்‌ 
செய்தார்‌. 

மதிய நேரத்தில்‌ கார்‌ அந்த இல்லத்தின்‌ முன்னால்‌ வந்து 
நின்றது. அவர்கள்‌ இருவருடன்‌ டிரைவரும்‌ சேர்ந்து சிலையை 
காரின்‌ டிக்கியில்‌ ஏற்றினர்‌. 

வீட்டுக்காரப்‌ பெண்மணியிடம்‌ விடைபெற்றுக்‌ கொண்ட பிறகு 
இருவரும்‌ காரில்‌ ஏறினர்‌. கார்‌ புறப்பட்டது. 

கார்‌ நேராக சந்திரமோகனின்‌ பங்களாவில்‌ வந்து நின்றது. 

காரிலிருந்து இறக்கிய அந்தச்‌ சிலையை, சந்திரமோகன்‌ 
தனது படுக்கை அறையிலேயே பத்திரப்படுத்தினார்‌. 

இந்தச்‌ சங்கதிகள்‌ எதுவும்‌ தெரியாத பத்ரன்‌ 
ஹோமத்துக்கான பொருள்களுடன்‌ நேராகக்‌ கோயிலுக்கு வந்து 
சேர்ந்தார்‌. 

அப்போதுதான்‌ சிலை காணாமல்போனது அவருக்குத்‌ 
தெரிந்தது, என்ன செய்வதென்று அவருக்கு ஒன்றும்‌ விளங்க 
வில்லை. என்ன நடந்தது என்பதே அவருக்குப்‌ புரியவில்லை! 

அவர்‌ குழப்பத்துடன்‌ தவித்தவாறே கண்ணன்‌ நாயரின்‌ 
வீட்டுக்குத்‌ இரும்பி வந்தார்‌. 

“எல்லாமே நாசமாப்போச்சு. . . யாரோ அந்தச்‌ சிலையைக்‌ 
கடத்திட்டுப்‌ போயிட்டாங்க.” திருமேனி வருத்தத்துடன்‌ பேசினார்‌. 

“பிரஸ்னம்‌ பார்த்தா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுடாதா ?" 
கண்ணன்‌ நாயர்‌ யோசனை கூறினார்‌. 

“அதில எந்தவிதமான பிரயோஜனமும்‌ இல்லை. கொண்டு 
போனது யாருன்னு தெரிஞ்சாலும்‌, நாம கைப்பற்ற முடியாதபடி 
அது பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும்‌. அதனால, இதுக்கு வேற 
ஏதாவது வழி இருக்குதான்னுதான்‌ பார்க்கணும்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 227 6 


பத்ரன்‌ நம்பூதிரி மேற்கொண்டு தாமதிக்காமல்‌ ம்க்‌, 
விடைபெற்றுக்‌ கிளம்பினார்‌. பயணம்‌ செய்த வழியெல்லாம்‌ அவர்‌, 
அதைப்‌ பற்றியே யோசித்தார்‌. 

சந்திரமோகன்‌ அன்றிரவு அம்பிகாதேவியின்‌ 
இருப்பிடத்துக்குச்‌ சென்றார்‌. 

“நேற்று இரவு எங்கே போயிருந்தீர்கள்‌ ” அம்‌. ிகொதேவி கேட்டாள்‌. 

சந்திரமோகன்‌ மெளனம்‌ சாதித்தார்‌. 

“போன காரியம்‌ வெற்றிகரமா நடந்துடுச்சு இல்லையா?” 

“இதெல்லாம்‌ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?” 

“என்னால அதையெல்லாம்‌ தெரிஞ்சுக்க முடியும்‌. அந்தச்‌ 
சிலை உங்ககிட்ட இருக்கிறவரையில, யாராலயும்‌ உங்களை 
வெற்றி கொள்ள முடியாது.” அம்பிகாதேவி கூறினாள்‌. 

அன்றைய இரவில்‌ அவள்‌ அதிக உற்சாகத்துடன்‌ 
விளங்கினாள்‌. அதனால்‌ மிகுந்த மகிழ்ச்சியுடனும்‌ உண்மையான 
ஈடுபாட்டுடனும்‌ அவள்‌, சந்திரமோகனிடம்‌ நடந்து கொண்டாள்‌. 

“இன்னிக்கு என்னமோ ஒரு பிரத்தியேகத்‌ தன்மை தெரியுதே?” 
சந்திரமோகன்‌ கேட்டார்‌. 

“காரணம்‌ இருக்கு. நாம இப்பத்தான்‌ முதன்முதலாக 
சந்திக்கிற மாதிரி ஓர்‌ உணர்வு. நீங்க இன்னமும்‌ மாறாம 
இருக்கிறதும்‌ ஒரு காரணமா இருக்கலாம்‌. உங்ககிட்ட 
முக்கியமான இன்னொரு விஷயத்தைச்‌ சொல்லணும்‌. இனிமேல்‌ 
நான்‌ என்றென்றைக்குமா உங்ககூட இருப்பேன்‌.” அவள்‌ குரல்‌ 
உறுதியுடன்‌ ஒலித்தது. 


“உண்மையாவா? என்னால இதை நம்ப முடியலை?” 


“நம்புங்க! நான்‌ சொன்னது சத்தியமான வார்த்தைகள்‌.” 
அவள்‌, அவரது வலதுகையில்‌, தனது வலது கையை அழுந்தப்‌ 
பதிய வைத்தபடி சொன்னாள்‌. 


உ 228 தேவமோகினி 


அதற்கு ஓர்‌ அடையாளம்‌ என்பது போல, அம்பிகாதேவியின்‌ 
வலதுகை மோதிரவிரலில்‌ இருந்த வைடூரிய மோதிரத்தைக்‌ கழற்றி, 
சந்திரமோகனின்‌ விரலில்‌ போட்டுவிட்டாள்‌. 


“என்னுடைய ஜென்மாந்திரத்துலேயே இந்த மோதிரம்‌ 
இன்னொரு கைக்குப்‌ போனதில்லை.” அம்பிகாதேவியின்‌ விரல்கள்‌ 
அவரது மோதிரமிட்ட கையை வருடிக்‌ கொண்டிருந்தன. 


சந்திரமோகன்‌ நெகிழ்ந்து போனார்‌. 


“முக்கியமான விஷயம்‌. நான்‌ இனிமேல்‌ எப்போதும்‌ 
உங்களுக்கு உதவியா இருப்பேன்‌. மட்டுமின்றி பிரம்மானந்த சாமி 
உங்ககிட்ட சொன்னபடி, நீங்க என்னைத்தேடி இங்க 
வரலேன்னாலும்‌ நீங்க பலவீனமாயிட மாட்டீங்க. நானே என்‌ 
மனசார, என்னோட பாதி சக்திகளை உங்களுக்குத்‌ தத்தம்‌ 
பண்ணியிருக்கேன்‌... அதை உங்களுக்கு விளங்குற மாதிரிச்‌ 
சொல்லணும்னா, உடல்‌ பலத்துல இப்ப நீங்க ஏழு சிறுத்தைப்‌ 
புலியோட உறுதிக்கும்‌ வலுவுக்கும்‌ சமம்‌. இப்ப, உங்களுக்கு 
இந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம்‌ புரியாமல்‌ கூட 
இருக்கலாம்‌. ஆனால்‌, அதுதான்‌ உண்மை. எல்லாவிதமான 
நன்மைகளையும்‌ நான்‌ உங்களுக்கு வழங்கியிருக்கேன்‌.”' 
தழுதமுத்த குரலில்‌ பேசிய அம்பிகாதேவி, சந்திரமோகனின்‌ தலை 
மீது கை வைத்து ஆசீர்வதித்தாள்‌. 

சந்திரமோகன்‌ திருப்தியின்‌ நிறைவில்‌ கண்களை மூடினார்‌. 
அவரது கண்களிலிருந்து நீர்த்துளிகள்‌ சொட்டுச்‌ சொட்டாகக்‌ 
கீழ்‌ நோக்கி விழுந்தன. 

என்னென்னவோ உணர்வுகள்‌ அவரது உடலை ஊடுருவித்‌ 
தாக்கியது போலிருந்தன. மனிதர்கள்‌. . . காலம்‌. . . ஆத்மா போன்ற 
எல்லாவற்றையும்‌ கடந்து எல்லையற்ற வான்வெளியில்‌ பறப்பது 
மாதிரி உணர்ந்தார்‌. 


ஏதோ ஒரு கணத்தில்‌ அதிலிருந்து விடுபட்டுக்‌ கண்களை 
விழித்தபோது தனது பங்களாவில்‌, தனது படுக்கையறையில்‌ நின்று 
கொண்டிருந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 229 6 


மேஜை மீது எண்ணெய்‌ விளக்கு அசைவற்று எரிந்து 
கொண்டிருந்தது. 


சுவரோடு சேர்த்து நிற்கவைத்திருந்த மோகினி சிலை அவரையே 
ஊன்றிக்‌ கவனித்துக்‌ கொண்டிருப்பது போல்‌ தோன்றியது. 

அங்கிருந்து நடந்து மோகினி சிலையை நெருங்கினார்‌. 
சிலையை இரண்டு கைளாலும்‌ உயர்த்த முற்பட்டார்‌. என்ன 
ஆச்சரியம்‌! அது காகிதத்தால்‌ செய்யப்பட்ட ஒரு சிலை மாதிரி 
மேல்‌ நோக்கி உயர்ந்தது. அப்போதுதான்‌ சந்திரமோகனுக்குத்‌ 
தன்‌ சக்தியின்‌ தன்மை புரிந்தது. 

கடிகாரம்‌ மூன்று முறை மணியடித்தது. 

வாசல்‌ பகுதியில்‌ கால்‌சலங்கைகளின்‌ சத்தம்‌. சந்திரமோகன்‌ 
சட்டென்று திரும்பிப்‌ பார்த்தார்‌. 

மோகினி நின்று கொண்டிருந்தாள்‌. அவளது வலதுகால்‌ 
அறைக்குள்‌ அடியெடுத்து வைத்தது. 


சந்திரமோகன்‌ சட்டென்று கதவை விரியத்‌ திறந்தார்‌. 

உள்ளே வந்த மோகினி கட்டிலில்‌ அமர்ந்தாள்‌. அவளது 
முகத்தில்‌ நிம்மதி தட்டுப்பட்டது. 

“நான்‌ தப்பிச்சுட்டேன்‌ !” அவளிடமிருந்த நீண்ட பெருமூச்சு 
ஒன்று உயர்ந்தது. 

“எல்லாத்துக்கும்‌ அதிர்ஷ்டம்‌ துணையா இருந்திருக்கு. ஒரே 
ஒரு நாள்‌ தாமதித்திருந்தால்‌. . . என்னால்‌ அதை நினைத்துக்கூடப்‌ 
பார்க்க முடியவில்லை. . .” சந்திரமோகனால்‌ மேற்கொண்டு 
பேசமுடியவில்லை. 


“உண்மைதான்‌. . . எனக்கும்‌ தெரியும்‌. ஒப்புக்கொள்கிறேன்‌... 
இது வாழ்நாள்‌ முமுவதும்‌ மறக்க முடியாத நன்றி. . . இனிமேல்‌ 
எனக்கு எந்த ஆபத்தும்‌ ஏற்படாது!” என்றவள்‌ அவரது தோளில்‌ 
கை வைத்தாள்‌. 


230 தேவமோகினி 
சந்திரமோகன்‌ தனது இரண்டு கைகளாலும்‌ அவளது 
முகத்தைத்‌ தாங்கினாள்‌. 

அப்போதுதான்‌ மலர்ந்த ஒரு தாமரைப்பூப்போல்‌, அந்த 
முகம்‌ அவரது கைகளுக்குள்‌ ஒளி சொரிந்தது. 

“இன்னும்‌ ஏராளமான படிகளைக்‌ கடக்க வேண்டியிருக்கு...” 
சந்திரமோகன்‌ நினைவூட்டினார்‌. 

“அதுவும்‌ எனக்குத்‌ தெரியும்‌!” அவளது குரல்‌ குழைவுடன்‌ 
ஒலித்தது. 

மறுநாளிலிருந்து தேர்தல்‌ வேலைகள்‌ பெரும்பான்மையான 
நேரத்தை ஆக்கிரமித்துக்‌ கொண்டது. 

ராஜசேகரன்‌, தனது தம்பி நாராயணனை அழைத்தார்‌. 

அவனால்‌, எந்தவிதமான பதிலையும்‌ சொல்ல முடியவில்லை. 

“இதுக்கு இப்ப என்ன செய்யுறது?” ராஜசேகரன்‌ கேட்டார்‌. 

“இன்னும்‌ ஒரு தடவை முயற்சி பண்ணிப்‌ பார்க்கட்டுமா?” 

“எந்த முறையில?” 

“நான்‌ ஒருத்தரைக்‌ கண்டுபிடிச்சிருக்கேன்‌. கெட்டிக்காரர்‌. 
அவரோட இன்னும்‌ ரெண்டுபேர்‌ அந்த பங்களாவுக்குள்ள 
நுழையமட்டும்‌... மிச்சம்‌ வழக்கம்போலத்தான்‌ /" 

“இந்த முயற்சியில நாம ஏற்கெனவே ஒரு தடவை தோத்துப்‌ 
போயிருக்கிறோம்‌.” 


“இந்தத்‌ தடவை அதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம்‌ 
கச்சிதமான திட்டத்தோடதான்‌. நாலிழைகூடத்‌ தவறாது!” 
நாராயணன்‌ உறுதியளித்தான்‌. 

மூன்று பேர்‌ என்று சொல்லியிருந்தாலும்‌, எதற்கும்‌ இருக்கட்டும்‌ 
என்று நான்கு பேரைத்‌ தேர்ந்தெடுத்து அனுப்பினான்‌. மிகவும்‌ 
கெளரவமான தோற்றத்தில்‌ உடையணிந்திருந்தார்கள்‌ அவர்கள்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 231 6 


தேர்தல்‌ தொடர்பாக பேச வந்திருப்பதாகச்‌ சொல்லி அந்த 
நால்வரும்‌ சந்திரமோகனின்‌ பங்களாவுக்குள்‌ நுழைந்தனர்‌. 


29 


யாரோ அழைப்புமணியை ஒலிக்கச்‌ செய்வதைக்கேட்டு, 
பாரதியம்மா விரைந்து வந்து கதவைத்‌ திறந்தார்‌. 

“சார்‌ இருக்காருங்களா. . . அவரைப்‌ பார்க்கத்தான்‌ 
வந்திருக்கோம்‌ நாங்க!” நால்வரில்‌ ஒருவன்‌ பேசினான்‌. 

“இருங்க. . . அவர்கிட்டத்‌ தகவல்‌ சொல்றேன்‌. . .” என்ற 
பாரதியம்மா மாடிப்படிகளில்‌ ஏற முற்படுவதற்குள்‌, சந்திரமோகனே 
கீழ்ப்புறமாக வந்து கொண்டிருந்தார்‌. 

வாசல்கதவை நெருங்கியவர்‌, கதவைத்‌ திறந்துகொண்டு 
அவர்களை வரவேற்றார்‌. 

வந்தவர்கள்‌ வரவேற்பு ஹாலில்‌ அமர்ந்தனர்‌. 

அவர்களுக்கு நேர்‌ முன்னாலிருந்த ஒற்றை சோஃபாவில்‌ 
சந்திரமோகன்‌ உட்கார்ந்தார்‌. 

“உங்களை எனக்குப்‌ பழக்கமில்லை. முதல்ல நாம நம்மளை 
அறிமுகப்படுத்திக்கிட்டா நல்லது” சந்திரமோகன்‌ பேச்சைத்‌ துவக்கினார்‌. 

“எங்களுக்கு இதே ஊர்தான்‌. ஒரு முக்கியமான விஷயத்தை 
உங்ககிட்டச்‌ சொல்லிட்டுப்‌ போறதுக்காக வந்திருக்கிறோம்‌.” இடா 
மீசை வைத்திருந்தவன்‌ பதிலளித்தான்‌. 


“ரொம்ப நல்லது. நீங்க சொல்ல விரும்பினதைத்‌ தாராளமா 


சொல்லலாம்‌.” என்றவர்‌ பாரதியம்மா பக்கமாகத்‌ திரும்பினார்‌. 


விஷயத்தைப்‌ புரிந்து கொண்ட அவர்‌, வந்திருப்பவர்களுக்காக 
டீ போட சமையற்கட்டை நோக்கிப்‌ போனார்‌. 


உ 232 தேவமோகினி 
“ஒரு கோரிக்கை வைக்க வந்திருக்கிறோம்‌ !” இரண்டாவது 
நபர்‌ பேசினான்‌. i 


“நீங்க சொல்ல வேண்டியதைச்‌ சீக்கிரமா சொல்லிட்டிங்‌ 
கன்னா நல்லது. இப்ப தேர்தல்‌ விஷயத்துல நான்‌ கொஞ்சம்‌ 
பிஸியா இருக்கேன்‌.” 


“நீங்க தேர்தல்லேருந்து பின்வாங்கணும்‌ !" மூன்றாவது நபர்‌ 
பேசினான்‌. 


கண்மூடித்‌ திறப்பதற்குள்‌ ஏதோ ஒரு சமிக்ஞை 
இடைத்தவர்களைப்போல்‌ நால்வரும்‌ ஏகாலத்தில்‌ சந்திரமோகன்‌ 
மீது பாய்ந்தனர்‌. அவரை அசையவிடாமல்‌ சுற்றி வளைத்தனர்‌. 
நான்கு கைத்துப்பாக்ககள்‌ அவரை விழித்துப்‌ பார்த்தன. 


“ஓகோ... இதுதான்‌ உங்க நோக்கமா? இதை சாதாரண 
மாகவே சொல்லியிருக்கலாம்‌. எல்லாம்‌ சரி, தோட்டாக்கள்‌ இல்லாத 
துப்பாக்கிகளை இப்படி நீட்டுறதூல என்ன பிரயோஜனம்‌?” 
சந்திரமோகன்‌ எந்த விதமான பதற்றமும்‌ இல்லாமல்‌ சிரித்தவாறே 
கேட்டார்‌. 

நான்கு பேரும்‌ சந்தேகத்துடன்‌ தங்களது துப்பாக்கிகளைப்‌ 
பார்க்கத்‌ தொடங்கினர்‌. ்‌ 


மறு விநாடி- 

சந்திரமோகன்‌ இரண்டு பேரின்‌ கழுத்தைப்‌ பிடித்துச்‌ சுழற்றி, 
சுழன்று கொண்டிருக்கும்‌ ஃபேனை நோக்கி வீசி. எறிந்தார்‌. 
தரையிலிருந்து எழும்பியவர்கள்‌, ஏவிவிட்ட அம்பைப்போல்‌ 
வாசலைக்‌ கடந்து முற்றப்‌ பகுதியில்‌ போய்‌ விழுந்தனர்‌. 

அதே நேரம்‌ மற்ற இருவரும்‌ உடனே தங்களிடமிருந்த 
துப்பாக்கியின்‌ டிரிக்கரை அழுத்தினர்‌. 


என்ன காரணத்தாலோ அதிலிருந்து தோட்டாக்கள்‌ 
சீறிப்பாயவில்லை. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 233 6 


இம்முறை அந்த இருவரையும்‌ உயர்த்திய சந்திரமோகன்‌, 
அவர்களைத்‌ தலைக்குமேல்‌ சுழற்றிவிட்டு மாடிப்படிகளை நோக்கி 
வீசி எறிந்தார்‌. பிறகு மாடிப்படியை நோக்கி விரைந்தார்‌. பழையபடி 
அவர்களையும்‌ முற்றத்தை நோக்கி வீசி எறிந்தார்‌. 


தங்களுடன்‌ மோதிய அந்த மனிதரிடம்‌ அமானுஷிகமான 
ஏதோ ஒரு சக்தி இருப்பது அவர்களுக்குப்‌ புரிந்தது. 


அதற்குள்‌ முற்றப்‌ பகுதிக்கு விரைந்த சந்திரமோகன்‌, இரண்டு 
இரண்டு பேராகத்‌ தூக்கியெடுத்து தெருப்பக்கமாக விசியெறிந்தார்‌. 


ஒரு மனிதனுக்கு இவ்வளவு முரட்டுத்தனமும்‌, வலுவும்‌ இருக்க 
முடியுமா என்றுதான்‌ தெருவில்‌ விழும்போதும்‌ அவர்கள்‌ நினைத்தனர்‌. 

“அப்படியே ஓடிடுங்க. . . இனிமேல்‌ நான்‌ உங்களை இந்தப்‌ 
பக்கத்துலேயே பாக்கக்கூடாது. உங்களை ஏவிவிட்ட ராஜசேகரன்‌ 
உண்ணித்தான்கிட்டப்‌ போய்ச்‌ சொல்லுங்க, நான்‌ அவர்‌ 
நினைக்கிற மாதிரியான பழைய ஆள்‌ இல்லேன்னு. இத்தோட 
அவர்‌, தன்னோட விளையாட்டுகளை நிறுத்திக்கலேன்னா, நான்‌ 
அங்க வரவேண்டியிருக்கும்னும்‌ சொல்லி வையுங்க!” 
சந்திரமோகனின்‌ குரல்‌ உரத்து ஒலித்தது. 

பாரதியம்மா இதையெல்லாம்‌ கண்ணிமைக்காமல்‌ வேடிக்கை 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. அவரது உடல்‌ பயத்தால்‌ நடுங்கியது. 

கேட்டுக்கு வெளியே விமுந்தவர்கள்‌ ஒருவாறாக எழுந்து 
காரில்‌ ஏறிப்‌ புறப்பட்டார்கள்‌. 

கார்‌ நேராக ராஜசேகரனின்‌ பங்களாவில்‌ வந்து நின்றது. 
நான்குபேரும்‌ எக்கச்சக்கமாகக்‌ குடித்துவிட்டவர்கள்‌ மாதிரி, 
தள்ளாடியபடி ராஜசேகரனிடம்‌ வந்து சேர்ந்தனர்‌. 

அவர்‌, அவர்களை வியப்புடன்‌ பார்த்தார்‌. நாராயணனும்‌ 
அவருக்கு அருகில்‌ நின்று கொண்டிருந்தான்‌. 


“என்ன ஆச்சு உங்களுக்கு?” நாராயணன்‌ திகைப்புடன்‌ 
கேட்டான்‌. 


© 234 தேவமோகினி 


நடந்ததை விவரித்தனர்‌. 

ராஜசேகரனும்‌, நாராயணனும்‌ பரஸ்பரம்‌ ஒருவரை ஒருவர்‌ 
பார்த்துக்‌ கொண்டனர்‌. 

“நிலைமை கட்டுக்கு மீறிடுச்சு போல இருக்கு. மேற்கொண்டு 
என்னதான்‌ பண்றது?” ராஜசேகரன்‌ கேட்டார்‌. 


“இவங்க சொன்னதெல்லாம்‌ உண்மையா இருந்தா, அந்த 
ஆள்‌ இனி நம்மகிட்டதான்‌ வருவான்போல இருக்கு. அப்படி 
வந்துட்டா, நடக்குறது ரொம்பவும்‌ பயங்கரமா இருக்கும்‌.” 
நாராயணன்‌, அண்ணனின்‌ முகத்தைப்‌ பார்க்காமல்‌ பேசினான்‌. 

“அப்ப, அதுக்கு முன்னால நாமளே அந்த ஆளைச்‌ சந்திச்சுப்‌ 
பேசிட்டா என்ன ?” ராஜசேகரன்‌ கேட்டான்‌. 


“என்ன பேசுறீங்க?” நாராயணன்‌ ஆச்சரியத்துடன்‌ கேட்டான்‌. 


“நாம ஒரு சமாதான உடன்படிக்கைக்குத்‌ தயாராகணும்‌. 
அந்த ஒரு வழிதான்‌ தட்டுப்படுது. இதைவிட ஒரு நல்ல யோசனை 
எனக்குத்‌ தட்டுப்படலை.” 


“பத்ரன்‌ நம்பூதிரிகிட்ட எதுக்கும்‌ ஒரு யோசனை 
கேட்டுக்கலாமே ?” 

“அடிபட்டு வந்தவங்க சொன்னதெல்லாம்‌ உண்மையா 
இருந்தா, அவரால மேற்கொண்டு எதுவும்‌ செய்யமுடியாது! 
அதுமட்டுமில்லாம, சந்திரமோகன்‌ நம்மளைப்‌ பழிவாங்கறதுக்கு 
முன்னாடியே நம்ம சமாதான முயற்சி நடந்தாகணும்‌!” 

“உங்க விருப்பம்‌ எப்படியிருந்தாலும்‌, அப்படியே 
செஞ்சுடலாம்‌.” 

“சரி, நீ இவ்வளவு தூரம்‌ சொல்றதால இதைக்‌ கொஞ்சம்‌ 
பரிசீலனை பண்ணிப்‌ பார்க்குறேன்‌. அந்த பாரதியம்மாவை 
உடனடியா இங்க வரவழைக்க முடியுமா?” 


“வரவழைக்கலாம்‌!” 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 235 6 


“அப்ப, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ்‌ பார்த்துடலாம்‌.” 
ராஜசேகரன்‌ ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்‌. 

சந்திரமோகன்‌ அதுவரை நாராயணனைப்‌ பார்த்ததில்லை 
யாதலால்‌, பாரதியம்மாவைச்‌ சந்திப்பது நாராயணனுக்குச்‌ 
சுலபமாக இருந்தது. 

இரவு நேரத்தில்‌ பத்ரன்‌ நம்பூதிரி வந்து சேர்ந்தார்‌. 

“உங்களோட முயற்சிகள்‌ எல்லாம்‌ பிரயோஜனம்‌ இல்லாமல்‌ 
போயிடுச்சு இல்லையா?" ராஜசேகரன்‌, நம்பூதிரியிடம்‌ கேட்டார்‌. 

“உண்மைதான்‌. ஆனால்‌, மேற்கொண்டும்‌ நமக்கு ஒரு சில 
சந்தர்ப்பங்கள்‌ இருக்கு.” பத்ரன்‌ பதிலளித்தார்‌. 

“அப்படியா சொல்றீங்க?” 

“அமாம்‌! சந்திரமோகனோட சக்தி எவ்வளவுதான்‌ 
அதிகரிச்சிருந்தாலும்‌, என்னோட மாந்திரீக சக்திக்கு அவரால 
ஈடுகொடுக்க முடியாது!” 

“இதை நம்பலாமா?” 

“நூற்றுக்‌ i ற்‌. ர்‌ மோதப்போறது ஒரு 

நூற்றுக்கு நூறு நம்பலாம்‌. அவர்‌ ்‌ 1 
சாதாரண மனுஷன்கிட்ட இல்லை. என்னோட மந்திர சக்திகளை 
நானும்‌ பயன்படுத்திப்‌ பார்க்கிறேன்‌.” 

“நீங்க சொல்றது மட்டும்‌ நடந்துட்டா, நீங்கதான்‌ எங்களோட 
தெய்வம்‌. மட்டுமில்லாம, நாங்களே உங்களுக்கு ஒரு பெரிய 
ஆசிரமத்தைக்‌ கட்டித்‌ தர்றோம்‌. தேவையான எல்லா வசதிகளும்‌ 
செய்றோம்‌. இப்போ, பொது வாழ்க்கையில உங்களைப்‌ பத்தித்‌ 
தெரியாதவங்களுக்கெல்லாம்‌ தெரிய வைப்போம்‌.” ராஜசேகரன்‌ 
உறுதியளித்தார்‌. 

இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ பத்ரனின்‌ பிடிவாதம்‌ 
அதிகமானது. 

சந்திரமோகனிடம்‌ நேருக்குநேர்‌ மோதுவதென்று 
இர்மானித்தார்‌ பத்ரன்‌. 


உ 236 தேவமோகினி 


அவர்‌ உடனே சந்திரமோகனின்‌ பங்களாவை அடைந்தார்‌. 

“பத்ரன்‌ தனக்கு எதிராகச்‌ செயல்‌ படுகிறவர்‌' என்பதை 
வெளியே காட்டிக்‌ கொள்ளாமல்‌, சந்திரமோகன்‌ பழையபடியே 
அவருடன்‌ மரியாதையுடன்‌ நடந்துகொண்டார்‌. 

“தேர்தல்ல நீங்கதான்‌ ஜெயிப்பீங்கன்னு ஊரே பேசுது.” 
பத்ரனின்‌ குரலில்‌ அன்பு தொனித்தது. 

“இப்படி யார்‌ சொன்னாங்க?” 

“உங்க எதிராளிகளே சொன்னாங்கன்னு வெச்சுக்கங்களேன்‌.” 

“நீங்க சொல்றது மாதிரி நான்‌ ஜெயிச்சா, ஏதோ என்னால 
முடிஞ்ச நாலு நல்ல காரியத்தைப்‌ பண்ணுவேன்‌. இனிமேல்‌ 
அரசியல்ல புகுந்து சம்பாதிக்கணும்கிறது இல்லை. ஏற்கெனவே 
எக்கச்சக்கமா சம்பாதிச்சுட்டேன்‌.” 

“இந்த நல்ல மனசு ஒண்ணு போதுமே!” பத்ரன்‌, 
சந்திரமோகனின்‌ பாதங்களைப்‌ பார்த்தார்‌. 

சந்திரமோகன்‌ மாடியிலுள்ள தனது அறையை நோக்கி நடந்தார்‌. 


அதுவரை சந்திரமோகன்‌ நின்றிருந்த இடத்தில்‌ கொஞ்சம்‌ 
விபூதியை எடுத்துப்‌ போட்டு, பிறகு கவனமாக அதைத்‌ திரும்ப 
எடுத்துக்‌ கொண்டார்‌. 

சந்திரமோகன்‌ பார்வையிலிருந்து மறைந்ததும்‌, நேராகத்‌ 
தனது அறைக்குள்‌ நுழைந்துகொண்டார்‌. 

கதவை மூடிக்கொண்டு, தனது தோள்பையைப்‌ பிரித்து தகடு 
ஒன்றை எடுத்து அந்த விபூதியைப்‌ போட்டுச்‌ சுருட்டி, ஒரு 
தாயத்துக்குள்‌ போட்டார்‌. 


இரவு நேரத்துக்காகக்‌ காத்திருந்தார்‌. 


இருளடையத்‌ தொடங்கியதும்‌ அந்தத்‌ தாயத்தை எடுத்துக்‌ 
கொண்டு, கேட்டைத்தாண்டி கோயிலை நோக்கி நடந்தார்‌. 


கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 237 © 

கோயிலுக்கு வந்து சேர்ந்தவர்‌, கோயிலின்‌. தென்மேற்கு 
மூலையில்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சாமுண்டி தேவியின்‌ 
விக்கிரகத்தை நெருங்கினார்‌. 

அங்கிருந்த கல்விளக்கில்‌ அப்போதும்‌ திரி ஒன்று எரிந்து 
கொண்டிருந்தது 

பத்ரன்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌. 

அப்போது பின்புறம்‌ ஏதோ ஒன்று குலுங்கும்‌ சத்தம்‌ கேட்டது. 

பத்ரன்‌ திரும்பினார்‌. 

தெளிவற்ற உருவத்துடன்‌ யாரோ நின்று கொண்டிருப்பது 
தெரிந்தது: ரம்‌. 

“என்ன பத்ரன்‌... இந்த இடத்துல... இந்த நேரத்துல? 
அந்த உருவம்‌ கேட்டது. 

“நான்‌. . . நான்‌. . .” பத்ரன்‌ பதில்‌ சொல்லத்‌ திணறினார்‌. 

ந்தத்‌ ்‌ ப i இ கை மட்டும்‌ 

“அந்தத்‌ தாயத்தை இப்படிக்‌ ம்‌ ஒரு ்‌ ்‌ 
பத்ரனை நோக்கி நீண்டு வந்தது. விரல்களின்‌ முனையில்‌ கூர்மை 
யான நகங்கள்‌. நகங்கள்‌ ரத்தத்தில்‌ குளிப்பாட்டியவைபோல்‌ சிவப்பு 
நிறத்தில்‌ பளபளத்தன. 

“இப்படிக்‌ கொடு. . . இல்லாவிட்டால்‌ இந்த இணங்க உன்‌ 
கழுத்தை ஊடுருவும்‌.” உறுதிமிக்க ஒரு பெண்குரல்‌ கேட்டது. 

பத்ரனின்‌ உடல்‌ மொத்தமும்‌ நடுங்கியது. 

“நான்‌ யாருன்னு தெரியுதா? என்பேர்‌ தேவயானி. ஒரு 
மோகினி. உன்னால்‌, இனிமேல்‌ என்னை எதுவும்‌ செய்ய முஷயாது: 
ம்‌... சரி... சரி சீக்கிரமாக அந்தத்‌ தாயத்தைக்‌ கொடு!” அது 
ஓர்‌ அதட்டல்போல்‌ ஒலித்தது. 

பத்ரனின்‌ கை, அந்தத்‌ தாயத்தை எடுத்து முன்புறமுள்ள 
கையின்‌ உள்ளங்கைப்‌ பகுதியில்‌ வைத்தது. 


© 238 தேவமோகினி 


“நல்ல வேலை செஞ்ச. மோகினி ஒருத்தி, ஒரு மாந்திரீகனை 
ஒருபோதும்‌ பழி வாங்கக்கூடாது. அதனால்‌, நான்‌ உன்னை 
இப்போது சும்மா விடுகிறேன்‌. இந்த விநாடியிலிருந்து நான்‌, 
உன்னை இனிமேல்‌ இந்தப்‌ பக்கமே பார்க்கக்கூடாது! கண்ணை 
மூடிக்க. . . நீ எங்க போகணுமோ அங்க போய்ச்‌ சேர்ந்துடலாம்‌.” 
தேவயானி சொன்னாள்‌. 

பத்ரன்‌ கண்களை மூடினார்‌. 

அடுத்த விநாடி பத்ரன்‌ அங்கிருந்து மாயமானார்‌. 


நாட்கள்‌ வேகவேகமாக ஓடி மறைந்தன. தேர்தலில்‌ 
சந்திரமோகன்‌ மகத்தான வெற்றி பெற்றார்‌. சேர்மனாகவும்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. 


அன்றிரவு தேவயானி, அவரது படுக்கையறைக்கு வந்தாள்‌. 


“என்னால்‌ செய்ய முடிந்ததையெல்லாம்‌ செஞ்சு 
முடிச்சுட்டேன்‌. இன்னிக்கு ராத்திரி நான்‌ உங்களோடதான்‌ 
இருப்பேன்‌. எனக்கு ஒரு ஆகை...” 


“எதுவா இருந்தாலும்‌ சொல்‌!” சந்திரமோகன்‌ அனுமதி 
அளித்தார்‌. 

“நீங்க வாசந்தியை உடனடியா கல்யாணம்‌ பண்ணிக்கணும்‌. 
நான்‌ எங்களோட உலகத்துக்குப்‌ போகப்போறேன்‌. என்னுடைய 
மூலஸ்தானம்‌ உங்களது பங்களாவிலேயே ஒரு நினைவுச்சின்னமா 
நிலைத்திருக்கட்டும்‌. நீங்க என்னைச்‌ சந்திக்க விரும்பினா, 
பெளர்ணமி இரவில்‌ நம்ம கோயிலுக்கு வாங்க. என்னைக்‌ 
கூப்பிடுங்க. நான்‌ மேகங்கள்லேர்ந்து இறங்கி வருவேன்‌. ஆனால்‌, 
அதன்‌ பிறகு நமக்குள்‌ வேறு எந்தவிதமான தொடர்பும்‌ இருக்க 
முடியாது. எங்கோ நிச்சயிக்கப்பட்ட ஒரு சம்பவம்‌ போல்‌ நாம்‌ 
சந்திக்க நேர்ந்தது. ஒருவேளை ஏதாவது ஒரு பிறவியில்‌ நான்‌ ஒரு 
மனிதப்‌ பெண்ணாகப்‌ பிறக்கப்‌ பிரார்த்தனை செய்யுங்கள்‌. . .” 
தேவயானியின்‌ குரல்‌ ஒரு பிரிவுச்‌ சங்கதேம்‌ போல்‌ ஒலித்தது. 
அவளது கண்கள்‌, சந்திரமோகனின்‌ கண்களை ஊடுருவியது. 


i த்‌ ்‌ 239 6 
கோட்டயம்‌ புஷ்பநாத்‌ / சிவன்‌ 


சந்திரமோகனின்‌ கண்களில்‌ நீர்‌ நிறைந்து பளபளத்தது. 
எப்போது வேண்டுமானாலும்‌ அந்த அணை உடையலாம்‌ போல்‌ 
அதன்‌ பளபளப்பு அதிகரித்தது. பிறகு ஏதோ ஒரு பகுதியை 
உடைத்துக்கொண்டு இரண்டு கண்களும்‌ நீரைச்‌ சொரிந்தன. 

அன்றைய இரவு முடிவடையும்போது அவள்‌ ஜன்னல்‌ 
வழியாக வெளியேறிக்‌ காற்றில்‌ கரைந்தாள்‌-கலந்தாள்‌. 

சந்திரமோகன்‌ தேவயானியையே கவனித்துக்‌ கொண்டி 
ருந்தார்‌. அவள்‌ பனிக்கட்டி போல்‌ அந்தரத்திலிருந்து உயர்ந்து 
நிலவின்‌ £ழ்ப்பகுதியில்‌ ஆட்டு மந்தைகளைப்போல்‌ மேய்ந்தலைந்து 
கொண்டிருந்த வெண்மேகங்களுக்கிடையில்‌ மறைந்தாள்‌. 

ஜன்னலின்‌ கம்பிகளைப்‌ பிடித்தபடி வெற்றுவெளியையே 
பார்த்துக்‌ கொண்டிருந்த சந்திரமோகனின்‌ கண்களிலிருந்து 
நீர்த்துளிகள்‌ மறுபடியும்‌ வழியத்தொடங்கின. 


முற்றும்‌ 


